

















புதுமைத்‌ தமிழ்‌ வாசகம்‌ 


நான்காம்‌ வகுப்பு 


1. செந்தமிழ்‌ நாடு 
செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினிலே--இன்பத்‌ 
தேன்வந்து பாயுது காதினிலே--எங்கள்‌ 
தந்தையர்‌ நாடென்ற பேச்சினிலே-- ஒரு 
சக்தி பிறக்குது மூச்சினிலே, .: 


காவிரி தென்‌ பெண்ணை பாலாறு--தமிழ்‌ 
கண்டதோர்‌ வையை பொருநைநதி--யென 
மேவிய யாறு பலவோடத்‌--திரு 

மேனி செழித்த தமிழ்நாடு. 


நீலத்‌ திரைகட லோரத்திலே--நின்று 
நித்தந்‌ தவஞ்செய்‌ குமரியெல்லை--வட 
மாலவன்‌ குன்றம்‌ இவற்றிடையே புகழ்‌ 
மண்டிக்‌ கிடகீகுந்‌ தமிழ்நாடு, 


கல்வி சிறந்த தமிழ்நாடு--புகழ்க்‌ 

கம்பன்‌ பிறந்த தமிழ்நாடு--நல்ல 

பல்வித மாயின சாத்திரத்தின்‌ மணம்‌ 
பாரெங்கும்‌ வீசும்‌ தமிழ்நாடு. 

வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கே-தந்து 
வான்புகழ்‌ கொண்ட தமிழ்நாடு--நெஞ்சை 
அள்ளுஞ்‌ சிலப்பதி காரமென்‌ றோர்‌--மணி 
யாரம்‌ படைத்த தமிழ்நாடு. 


(ய) 


(௮ 


2) 


இ) 


(9) 


பாரதியார்‌ 





3 
2. ஒளவையாரின்‌ வாழ்த்‌ துமொழி 


குலோத்துங்க சோழன்‌ ஏறத்தாழ ஆயிரம்‌ ஆண்டு 
கட்குமுன்‌ வாழ்ந்தவன்‌. சிலகாலம்‌ உறையூரைத்‌. தலை 
நகராகக்கொண்டு ஆண்டு வந்தான்‌. அவன்‌ ஆட்சியில்‌ 
நாடு சீரும்‌ சிறப்பும்‌ பெற்றிருந்தது. சோழர்‌ குலத்‌ 
துக்கும்‌ நற்புகழ்‌ ஏற்பட்டது. * குலோத்துங்கன்‌ ? 
என்றால்‌ குலத்தை மேம்படுத்தியவன்‌ என்பது பொருள்‌. 
இவன்‌ நன்கு அரசாண்டதுடன்‌, தமிழ்மொழியையும்‌, 
புலவர்களையும்‌ போற்றினான்‌. கம்பர்‌, புகழேந்தி, ஒட்டக 
கூத்தர்‌, ஒளவையார்‌ முதலிய புலவர்கள்‌ இவனால்‌ 
பெரிதும்‌ போற்றப்பட்டார்கள்‌. 

அவ்வேந்தனுக்கு முடிசூட்டு விழா நடைபெற்றபோது 
நிகழ்ந்த ஒரு நிகழ்சீசி ஆழ்ந்த கருத்துடையது. 

குலோத்துங்க சோழனுக்கு முடிசூட்டுவிழா சிறப்பாக 
நிகழ்ந்தது. விழாவுக்குப்‌ பல அரசர்களும்‌, செல்வர்‌ 
களும்‌, புலவர்களும்‌ வந்திருந்து சிறப்பித்தனர்‌, அவரவர்‌ 
இயல்புக்குத்‌ தகுந்தபடி, மன்னனை வாழ்த்தினர்‌. அங்கு 
வந்திருந்த புலவர்களெல்லாம்‌ அரசனுக்கு வாழ்த்துரை 
கூறினர்‌. ஆனால்‌, ஒளவையார்‌ மட்டும்‌ ஒன்றும்‌ கூற 
வில்லை. அதைக்‌ கண்ட புலவர்கள்‌ ஒளவையாரை 
நோக்கி, அம்மையாரே, நீங்கள்‌ மன்னனுக்கு வாழ்த்துக்‌ 
கூற வேண்டாவோ ??? எனப்‌ பணிந்து கேட்டனர்‌. 
உடனே ஒளவை மூதாட்டியார்‌, £: வரப்புயர !?? என்று 
மட்டும்‌ மொழிந்தார்‌. 

ஓளவையார்‌. “$வரப்புயர?? என்று கூறியதன்‌ 
கருத்தை அறியாத புலவர்கள்‌ வாழ்த்துக்‌ கூறும்படி 
அவரை மீண்டும்‌ வேண்டினார்கள்‌. அவர்‌ முன்போலவே 
6 வரப்புயர!?? என வாழ்த்தினார்‌. புலவர்கள்‌ அப்‌ 
பொழுதும்‌ அசீசொல்லின்‌ கருத்தை ஆழ்ந்து நோக்கினா 





59 


சீரும்‌ சிறப்பும்‌ கூர்த்த ஆழ்ந்து மனமார 
மேம்படுத்தியவன்‌ பணிந்து நோக்கினார்‌ கோல்‌ 
முடிசூட்டு விழா மூதாட்டி மதி கோன்‌ 
சிறப்பித்தனர்‌ மீண்டும்‌ விளக்கியருள்க வியப்பு 
வாழ்தீதுரை 

வினாக்கள்‌ 


1, குலோத்துங்க சோழன்‌ எக்காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டினை 
ஆண்டான்‌ ₹ 

2. குலோத்துங்கனால்‌ போற்றப்பட்ட। பெரும்‌ புலவர்கள்‌ 
யாவர்‌ $₹ 

3. முடிசூட்டு விழா என்றால்‌ என்ன ₹ 

4. ஓளவையார்‌ குலோத்துங்கனை எவ்வாறு வாழ்த்தினார்‌ £ 

59. ஓளவையார்‌ கூறிய வாழ்த்து மொழியின்‌ கருத்தை 
விளக்கிக்‌ கூறு. 


பயிற்சி 


1. ௮, ஆ, ஓஒ, ஓ, %, ஏ, கா, சே, து--இவ்வெழுத்துகீ 
களின்‌ உச்சரிப்பைகீ கவனி, சில எழுத்துகீகள்‌ குறுகிய ஓசை 
யுடையவை. சில எழுத்துகீகள்‌ நீண்ட ஓசையுடையவை, எநீ 
தெந்த எழுத்துக்கள்‌ குறுகிய ஓசையுடையவை, எவை யெவை 
நீண்ட ஓசையுடையவை என்று கவனித்துச்‌ சொல்லு, 

குறுகிய ஓசையுடைய எழுத்து குற்றெழுத்து அல்லது குறில்‌ 
என்று சொல்லப்படும்‌. 

2. உயிர்‌ எழுத்துக்களில்‌ எந்தெந்த எழுத்துக்கள்‌ குறுகிய 
ஓசையுடையவை என்று கவனித்துச்‌ சொல்‌. 

22 ௧) -கர22௩22௧௦௦௦ என்ற வரிசையில்‌ குறுகிய ஓசையுடை 
யவை எவை? நீண்ட ஓசையுடையவை எவை ?₹ 

4, இம்மாதிரியே உயிர்மெய்‌ எழுத்துகீகளில்‌ உள்ள குற்‌ 
நறெழுத்துகீகள்‌ எத்தனை ; நெட்டெழுத்துக்கள்‌ எத்தனை என்று 
எண்ணிச்‌ சொல்லு. 

9. மேழி, ஆசை, லயா, ஒலி, ஒளவை--இவ்வார்த்தைகளி 
லுள்ள உயிர்க்‌ குற்றெழுத்துகீகள்‌, உயிர்‌ நெட்டெழுத்துக்கள்‌; 
உயிர்‌ மெய்க்‌ குறில்‌, உயிர்‌ மெய்‌ நெடில்‌ இவற்றைக்‌ கூறு, 





7 


கள்‌. விருப்பமானவர்கள்‌ யாவரும்‌ இங்கு விளையாடி 
_ மகிழலாம்‌. ஓரிடத்தில்‌ சிலர்‌ “சடுகுடு? விளையாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. நானும்‌ சேர்ந்துகொண்டு விளை 
யாடிக்‌ களித்தேன்‌. 
்‌ மெரீனா கடற்கரையில்‌ அரசாங்கத்தார்‌ ஒரு நூல்‌. 
நிலையத்தையும்‌, மீன்காட்சிசீ சாலையையும்‌ அமைத்திருகீ 
கிறார்கள்‌. தந்‌ைத என்னை மீன்காட்சிக்குக்‌ கூட்டிப்‌ 
போனார்‌. பற்பல நிறங்களில்‌ சிறு மீன்கள்‌ முதல்‌ பெரிய 
மீன்கள்‌ வரை எல்லாம்‌ பார்க்க அழகாக இருந்தன. 
சென்னைப்‌ பல்கலைக்கழகக்‌ கட்டடத்தையும்‌ அங்குள்ள 
நூல்‌ நிலையத்தையும்‌ கண்டு மகிழ்ந்தேன்‌. 
மெரீனாவின்‌ நடுவில்‌ ஓரிடத்தில்‌ * வானொலி ? நிகழ்ச்சி 
களை ஒலிபெருக்கி மூலம்‌ பரப்புகிறார்கள்‌. பகலெல்லாம்‌ 
வேலைசெய்து களைத்தவர்கள்‌ கடற்கரைக்கு வந்து 
குளிர்ந்த காற்றினால்‌ களைப்பு நீங்குகிறார்கள்‌ ; பாட்டு, 
நாடகம்‌ போன்றவைகளைக்‌ கேட்டு மனமகிழ்கிறார்கள்‌. 
நண்பா ! இன்னும்‌ ஒன்றை எழுதிக்‌ கடிதத்தை முடிக்‌ 
கிறேன்‌. கடற்கரையில்‌, வேர்க்கடலை, பட்டாணிக்கடலை 
விற்கும்‌ காட்சியைக்‌ கட்டாயம்‌ பார்க்கவேண்டும்‌. ஓரணா 
வுக்குக்‌ கடலை வாங்கி ஒவ்வொன்றாக கொறித்துக்‌ 
கொண்டே காற்று வாங்கினால்‌ மிக்க ஆன ந்தமாயிருக்கும்‌. 
நீயும்‌ உன்‌ தந்தையும்‌ அடுத்த விடுமுறைக்குசீ 
சென்னைக்கு வாருங்கள்‌ ; கடற்கரையைக்‌ கட்டாயம்‌ 
பாருங்கள்‌ ! 
உன்‌ அன்பன்‌, 
| மணியன்‌. 
திரு. என்‌. சேதுராமன்‌, 


2, புகழேந்திப்‌ புலவர்‌ வீதி, 
மதுரை. 





55 ஒர [ 
:] ்‌ 
்‌ ம்‌ 
7, 4 

ட்‌ ர] 
்‌ ௩6 
்‌ 
7 
ம 

/ ்‌ 


2 கக பபமக்ட்கு பய்‌ அ 
த அஃ 





4. குரங்கின்‌ அச்சம்‌ 
கிளையினிந்‌ பாம்பு தொங்க 
விழுதென்று குரங்கு தொட்டு, 
 விளகீகினைத்‌ தொட்ட பிள்ளை 
வெடுக்கெனக்‌ குதித்ததைப்‌ போல்‌,? 
கிளைதொறும்‌ குதித்துத்‌ தாவிக்‌ 
கீமுள்ள விமுதை யெல்லாம்‌ 
ஒளிப்பாம்பாய்‌ எண்ணி யெண்ணி 
உச்சிபோய்த்‌ தன்வால்‌ பார்க்கும்‌, 
பாரதிதாசனார்‌ 
விமுது வெடுகீகென கிளைதொறும்‌ 


வினாக்கள்‌ 
1. குரங்கு என்ன செய்தபின்‌ பயந்து 
ஓடியது ₹ 
2. குரங்கு தன்‌ வாலை ஏன்‌ பாத்துகீ 
கொண்டது ? 





மி ்‌ 
டல வக வனை 


ச 
டட 





11 


கள்‌ போற்றுவோம்‌,?? என்று கடிதம்‌ எழுதித்‌ தூதர்‌ 
களிடம்‌ அனுப்பியிருந்தார்‌, பாதுஷா. 

இராயர்‌ சபையின்‌ ஓரிடத்தில்‌ சிலைகளை வைத்தார்‌. 
அவைகளின்‌ தன்மைகளைக்‌ கூறும்படி சபையோருக்குகீ 
்‌ கட்டளையிட்டார்‌. சபையிலிருந்தவர்கள்‌ மூளையைக்‌ 
குழப்பிக்‌ கொண்டனர்‌. அவர்களால்‌ ஒன்றும்‌ சொல்ல 
முடியவில்லை. 

கடைசியாக அப்பாஜி சிலைகளின்‌ அருகே வந்தார்‌. 
அவைகளை நன்கு உற்றுப்‌ பார்த்தார்‌. அவற்றின்‌ காது 
களில்‌ மட்டும்‌ துளைகள்‌ இருப்பதைக்‌ கண்டார்‌. ஒரு 
மெல்லிய கம்பியை எடுத்து முதல்‌ சிலையின்‌ காதில்‌ 
நுழைத்தார்‌. அக்கம்பி சிலையின்‌ வாய்‌ வழியாக வெளி 
வந்தது. இரண்டாம்‌ சிலையின்‌ காதில்‌ கம்பியைசீ செலுத்‌ 
தினார்‌. . அது மற்றொரு காதின்‌ துளை வழியாக வெளிப்‌ 
பட்டது. கடைசியில்‌ மூன்றாம்‌ சிலையின்‌ காதின்‌ துளை 
வழியே கம்பியைச்‌ செலுத்தினார்‌. ஆனால்‌ கம்பி வெளியே 
வராமல்‌ உள்ளேயே தங்கிவிட்டது. 

சிலைகளின்‌ உட்பொருளை அப்பாஜி கண்டுபிடித்து 
விட்டார்‌. சிலைகளுக்குக்‌ கீழே பின்வருமாறு. எழுதி 
யனுப்பினார்‌. 

முதல்‌ சிலையின்‌ கீழே, “காதால்‌ கேட்டவைகளையெல்‌ 
லாம்‌ தன்‌ வாயினால்‌ வெளியே சொல்பவன்‌ கடைப்‌ 
பட்டவன்‌ !?? என்று எழுதினார்‌. இரண்டாம்‌ சிலையின்‌ 
கீழ்‌, “ஒரு காதில்‌ கேட்டுக்‌ கொண்டு மற்றொரு காது 
வழியாக விட்டுவிடுபவன்‌ இடைப்பட்டவன்‌ !?? என்று 
குறிப்பிட்டார்‌. மூன்றாவது சிலைக்கு, “காது கேட்டவை 
களைத்‌ தன்‌ மனத்துக்குள்ளேயே வைத்துக்‌ கொள்பவன்‌ 
தலையாயவன்‌ ?? என்று எழுதி வைத்தார்‌. 

கிருஷ்ணதேவராயர்‌ அப்பாஜியின்‌ கூரிய அறிவைக்‌ 
கண்டு வியந்தார்‌. சிலைகளைத்‌ தில்லி பாதுஷாவுக்கு 








ஓ 
ப்‌ 
த்ர. 
2 
6. கைத்தொழிற்‌ பொருட்காட்சி 
கமலம்‌: அண்ணா! இங்கே ஏன்‌ சனங்கள்‌ 
கூட்டமா யிருக்கிறார்கள்‌ ? 
முருகன்‌ ண: அதோ, அங்கே என்ன எழுதியிருகீ 
்‌ கிறது என்று பார்‌. 2 


கமலம்‌ : “கைத்தொழிற்‌ பொருட்காட்சி? என்று 
எழுதியிருக்கிறது. போய்ப்‌ பார்த்து வருவோமா? 
* முருகன்‌ : போய்ப்‌ பார்த்து வரலாம்‌. நீ இங்கே 
சற்று நில்‌. நான்‌ £டிகீகட்டு ? வாங்கி வருகிறேன்‌. 
கமலம்‌ : இதற்குக்‌ கூடவா *டிக்கட்டு? வாங்க 
வேண்டும்‌ ? 
முருகன்‌ : ஆம்‌, ஆனால்‌ கட்டணம்‌ நான்கணாதான்‌. 
இதோ டிக்கட்டு வாங்கியாயிற்று. உள்ளே போகலாம்‌, வா. 
கமலம்‌ : இங்கே வரிசையாககீ கடைகளைத்தானே 

















19 


பக்கமாக உலாவப்‌ போயிருந்தான்‌. அப்போது கடுமழை 
பெய்யும்‌ காலமாயிருந்தது. வானத்தில்‌ கரிய மேகங்கள்‌ 

. திரண்டிருந்தன. அங்குச்‌ சற்றுத்‌ தொலைவில்‌ ஓர்‌ ஆண்‌ 
மயில்‌ நின்றுகொண்டிருந்தது. வானத்தில்‌ கருமேகங்கள்‌ 
திரள்வதைப்‌ பார்த்தால்‌ மயில்களின்‌ மனம்‌ மகிழும்‌; 
அதற்கு அறிகுறியாகத்‌ தங்கள்‌ நீளமான தோகையை 
வட்டமாக விரித்துக்கொண்டு ஆடும்‌. அதேபோல்‌ அந்த 
மயிலும்‌ தன்‌ தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்த து. 

இதை ஒரு மரத்தடியில்‌ நின்றுகொண்டு பேகன்‌ 
பார்த்தான்‌. சிறிது நேரத்தில்‌ பெரிய மழையும்‌ பெய்யத்‌ 
தொடங்கியது. 

மயில்‌ ஆடுவதைப்‌ பார்த்த பேகன்‌ முதலில்‌ மகிழ்ந்‌ 
தான்‌. அப்போது அவன்‌ உடல்‌ குளிரால்‌ நடுங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அதைப்போலவே மயிலும்‌ குளிர்‌ தாங்‌ 
காமல்‌ ஆடுகிறதோ என்று பேகன்‌ வருத்தம்‌ கொண்டான்‌. 
அந்த மயிலின்‌ குளிரைப்‌ போக்க என்ன செய்யலாம்‌ 
என்று அவன்‌ சிந்தித்தான்‌. 

அப்போது ஆடிக்கொண்டிருந்த மயில்‌, மகிழ்சீசி 
மிகுதியால்‌ கூவியது. மயில்‌ கூவியதைக்‌ கேட்ட 
பேகனுக்கு வருத்தம்‌ இன்னும்‌ அதிகமாகியது, “மயில்‌ 
குளிரின்‌ கொடுமை தாங்காமல்‌ கூவுகிறது போலும்‌. 
உடனே ஒரு போர்வையால்‌ போர்த்தி அதைக்‌ காக்க 
வேண்டும்‌,? என்று தீர்மானித்தான்‌. 

அந்தக்‌ காட்டில்‌ போர்வை எங்கு கிடைக்கும்‌ ? பேகன்‌ 
அரண்மனையில்‌ இருந்தால்‌ பல பட்டாடைகளையும்‌, 
போர்வைகளையும்‌ தருவான்‌. இப்போது என்ன: செய்‌ 
வான்‌? உலாவ வரும்போது மதிப்புமிக்க. மேலாடை 
ஒன்றைமட்டும்‌ அணிந்துவந்தான்‌. அவ்வாடை பொன்‌ 
னாலும்‌ உயர்ந்த மணிகளாலும்‌ அழகு செய்யப்பட்டிருந்‌ 
தது, இதையெல்லாம்‌ பேகன்‌ நினைக்கவில்லை ! உடனே 





ழ்‌ 


௫ 


21 


9. மதுரைமா நகரம்‌ 
(இன்பசீ செலவு) 


[திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரை சென்ற மாணவர்‌ குழு 
வில்‌ ஒருவர்‌ தமது இன்பச்‌ செலவைப்‌ பற்றி எழுதிய கட்டூரை.] 


சென்ற வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு மாணவர்‌ 
நாற்பது பேரும்‌, ஆசிரியர்‌ நான்கு பேருமாக எங்கள்‌ 
பள்ளிக்கு வந்து கூடினோம்‌. பயணக்‌ குழுவுக்குப்‌ பள்ளித்‌ 
தலைமையாசிரியரே தலைவர்‌. பயணத்தில்‌ குழுவினர்‌ 
நடந்துகொள்ள வேண்டிய முறைகளை அவர்‌ சுருக்கமாகசீ 
சொன்னார்‌. இரவு அங்கேயே உறங்கினோம்‌. 

காலை 3 மணிக்குக்‌ கண்விழித்தோம்‌ ; எழுந்து 
காலைக்கடனை முடித்தோம்‌; திருச்சிக்‌ கோட்டை இரயில்‌ 
நிலையத்திற்குப்‌ புறப்பட்டோம்‌. 4 மணிக்குப்‌ புகைவண்டி 
நிலையத்தை அடைந்தோம்‌. வண்டி !4-10க்கு வந்தது. 
அதில்‌ ஏறித்‌ திருச்சி சந்திப்பை அடைந்தோம்‌. அங்கே 
வண்டி மாறி, மதுரை செல்லும்‌ வண்டியில்‌ ஏறிக்கொண் 
டோம்‌. வண்டி 4-30க்குப்‌ புறப்பட்டது; காலை 8 மணிக்கு 
மதுரை சேர்ந்தது. மதுரைக்கு அருகே ஒரு பாலத்தின்‌ 
மீது வண்டி சென்றது. அது வையையாந்றின்மீது 
கட்டப்பட்ட பாலம்‌ என ஆசிரியர்கள்‌ கூறினார்கள்‌. 
ஆறு சிறிதுதான்‌ ; அதில்‌ தண்ணீர்‌ இல்லை. ஆயினும்‌ 
ஊற்றுக்கால்கள்‌ பல இருந்தன. தெளிவாக ஓடும்‌ நீரில்‌, 
மக்கள்‌ ஆடைகளைத்‌ துவைத்துக்‌ குளிக்கின்றனர்‌. 

நாங்கள்‌ மதுரை இரயில்‌ நிலையத்தில்‌ இறங்கி, 
மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கக்‌ கட்டடத்தை அடைந்தோம்‌, 
எங்கள்‌ வருகையை முன்பே அறிந்திருந்த சங்க 
அமைச்சர்‌, நாங்கள்‌ தங்கத்தக்க வசதி செய்திருந்தார்‌. 


22 


நீராடிச்‌ சிற்றுண்டியருந்தினோம்‌. பிறகு, புறப்பட்டுகீ 
கால்நடையாகச்‌ சென்று மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ கோயிலை 
அடைந்தோம்‌. ஆலயம்‌ மிகப்‌ பெரியது; ஊரின்‌ நடுவே 
அமைந்துள்ளது. கோயிலைச்‌ சுற்றி நாற்புறமும்‌ சதுர 
மாகத்‌ தெருக்கள்‌ அமைந்துள்ளன. அவை சித்திரை 
வீதி, (ஆவணி மூலவீதி, மாசிவீதி, வெளிவீதி என்பன. 
கோயிலின்‌ நான்கு வாயில்களிலும்‌ உயர்ந்த கோபுரங்கள்‌ 
உள்ளன. கோயிலின்‌ உள்ளே பெரிய மண்டபமும்‌ சிறிய 
குளமும்‌ உண்டு. மண்டபத்துக்கு ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ 
என்றும்‌, குளத்துக்குப்‌ பொற்றாமரைக்‌ குளம்‌ என்றும்‌ 
பெயர்‌. நாங்கள்‌ கடவுளைத்‌ தொழுது வெளியே வந்‌ 
தோம்‌ ; மணி 12 ஆயிற்று. எங்கள்‌ இருப்பிடம்‌ சென்று, 
பகலுணவை உண்டு, இளைப்பா றினோம்‌. 

பிற்பகல்‌ 3மணிக்கு ஒரு * பஸ்‌? அமர்த்தி வண்டியூர்த்‌ 
தெப்பக்‌ குளம்‌ சென்றோம்‌, அது மதுரைக்குக்‌ கிழக்கே 
இரண்டு மைல்‌ தொலைவில்‌ உள்ளது. * வண்டியூர்‌ ? என்ற 
கிராமத்தின்‌ அருகே இருப்பதால்‌ குளத்துக்கு அப்பெயர்‌ 
அமைந்தது. குளம்‌ மிக்க அழகு வாய்ந்தது; ஏறத்தாழ 
அரை மைல்‌ சுற்றளவுள்ள சதுரமான குளம்‌; குளத்தின்‌ 


ம்‌. 


நடுவில்‌ ஒரு மண்டபம்‌ இருக்கிறது. மண்டபத்தைச்‌ ' 


சுற்றி மா, பலா, தென்னை போன்ற மரங்களடர்ந்த 


சோலை இருக்கிறது. மண்டபத்தின்‌ நான்கு மூலையிலும்‌ ழ்‌ 


சிறு கோபுரங்கள்‌ உள்ளன. அந்த மைய மண்டபத்தைசீ 
சிறு தீவு என்றே சொல்லலாம்‌. ஆண்டுதோறும்‌ மாசி 
மாதம்‌ இங்கே தெப்பத்‌ திருவிழா நடைபெறும்‌, 
குளத்தைப்‌ பார்த்தபின்‌ பஸ்ஸிலேயே, 4 மணிக்கு 
மதுரைக்கு மீண்டோம்‌; திருமலை நாயக்கர்‌ மகாலை 
அடைந்தோம்‌. அது மதுரைக்குத்‌ தென்கிழக்கில்‌ 
உள்ளது. அதுவே திருமலை நாயக்கர்‌ வாழ்ந்த அரண்‌ 
மனையாம்‌. அதைக்‌ கட்டியவரும்‌ அவரே. மரம்‌, இரும்பு 


29 


. இவை இல்லாமலே, முற்றும்‌ செங்கல்லாலும்‌, சுண்ணாம்‌ 


பாலும்‌ கட்டப்பட்ட அழகான கட்டடம்‌. இதன்‌ வேலைப்‌ 


பாடு வியக்கத்தக்கது. இப்பொழுது இங்கு நீதிமன்றங்‌ 


௫ 


களும்‌, மற்ற அரசியல்‌ அலுவலகங்களும்‌ உள்ளன. 
கால்நடையாக ஆவணி மூலவீதி வழியே, மாலை 
3 மணிக்கு எங்கள்‌ இருப்பிடத்தை அடைந்தோம்‌. அங்குச்‌ 
சுற்று நேரம்‌ தங்கிச்‌ சிற்றுண்டி அருந்தினோம்‌. எங்க 
ளுக்கு இடங்‌ கொடுத்துதவிய தமிழ்ச்சங்க அமைச்சருக்கு 
நன்றி செலுத்திவிட்டு மதுரை இரயில்‌ நிலையத்தை 
அடைந்தோம்‌. அப்போது மணி 6; வண்டி தயாராக 
இருந்தது. குழுவின்‌ தலைவர்‌ மாணவர்களின்‌ எண்ணிக்‌ 
கையைச்‌ சரிபார்த்தார்‌. பிறகு நாங்கள்‌ வண்டியில்‌ ஏறி 
னோம்‌ ; வண்டி புறப்பட்டது. இரவு 9 மணிக்குத்‌ திருச்சி 
சந்திப்பை அடைந்தோம்‌. அங்கிருந்து வண்டி மாநி 
இரவு 92 மணிக்குத்‌ திருச்சிக்‌ கோட்டை கேர்‌ ந்தோம்‌, 
குழுத்‌ தலைவருக்கு எங்கள்‌ நன்றியைச்‌ செலுத்‌ 
தினோம்‌ ; குழுவினர்‌ தத்தம்‌ இல்லம்‌ நோக்கிச்‌ சென்றனர்‌. 


பயணக்ீகுமு துவைத்து பொற்றாமரை 
காலைக்கடன்‌ வருகை ஏறத்தாழ 
. இரயில்‌ நிலையம்‌ சங்க அமைச்சர்‌ தெப்பத்‌ திருவிழா 
சந்திப்பு ஆலயம்‌ மீண்டோம்‌ 
ஊற்றுக்கால்‌ ஆயிரக்கால்‌ வேலைப்பாடு 
அலுவலகம்‌ ப அருந்தினோம்‌ நன்றி 
வினாக்கள்‌ 


1. வையை ஆற்றில்‌ நீர்‌ ஓடாத காலங்களில்‌ மக்கள்‌ எவ்‌ 
வாறு நீரைப்‌ பெறுகின்றனர்‌ ? ்‌ 

2. மீனாட்சி அம்மன்‌ கோயிலைப்‌ பற்றி &ந்தாறு வாக்கியங்‌ 
கள்‌ எமுது, 











௩ 


கே 


% 


27 


இடமில்லை என்னும்படி செய்வோம்‌,?? என மொழிந்தான்‌ . 
இவைகளைக்‌ கேட்ட தருமதத்தன்‌ இரசுவாதியை நம்பி, 
அவனை வணங்கினான்‌. முன்னோராலும்‌ தன்னாலும்‌ 
தேடப்பட்ட பொருள்களையும்‌, அணிகளையும்‌ கொண்டு 


வந்து இரசவாதியிடம்‌ வைத்தான்‌. 


இரசவாதி மகிழ்ந்து அவன்‌ கொடுத்த பொன்னை 
யெல்லாம்‌ நெருப்பிலிட்டு உருக்கித்‌ திரட்டித்‌ தருமதத்தன்‌ 
முன்னால்‌ இரும்பைப்‌ பொன்னாக்கும்‌ வித்தைகளையெல்‌ 
லாம்‌ செய்தான்‌. இந்த வித்தைகள்‌ யாவும்‌ காற்றுப்‌ 
புகாத இடத்தில்‌ உலோகங்களைப்‌ பலமுறை புடம்‌ 
வைத்தல்‌, குகையிலிட்டு உருக்குதல்‌ முதலியனவாம்‌, 
இறுதியாக இரசவாதி பொற்குகையை எடுத்து மெது 
வாகத்‌ தன்‌ ஆடையில்‌ மறைத்துக்கொண்டு, தன்னிடத்‌ 
திருந்த இரும்புக குகையைப்‌ பொற்குகை இருந்த 
இடத்தில்‌ வைத்துப்‌ புடத்தீயின்‌ ர புகையைத்‌ 
தணித்தான்‌. 

பிறகு அந்த கிரசவாதி, தருமதத்தனை நோக்கி 
0 இக்குகையை உன்‌ கையினாலெடுத்து இவ்வழல்மேல்‌ 
வைப்பாயாக,?? என்றான்‌. அவனும்‌ அவ்வாறு செய்தான்‌. 
இரசவாதி தருமதத்தனிடம்‌, * நீமூன்றுநாள்‌ உண்ணாது, 


எவரிடமும்‌ பேசாது, பிறரைப்‌ பாராது, எம்மையே 


சிந்தித்திரு, நாம்‌ காளியின்‌ முன்பு ஒரு யாகம்‌ செய்ய 
வேண்டும்‌. அதை முடித்ததும்‌ நான்காம்‌ நாள்‌ இங்கே 
வருவோம்‌,?? என்று கூறி, விடைபெற்றுச்‌ சென்றான்‌ ; 
விரைவாக நெடுந்தூரம்‌ போய்‌, அந்நாட்டைக்‌ கடந்து 


'வேறுநாட்டை அடைந்தான்‌. 


பொருளாசையால்‌ இரசவாதியின்‌ சொற்படி தரும 
தத்தன்‌ காத்திருந்தான்‌. இரசவாதி வரவில்லை. ₹₹ இரசு 
வாதி சொல்‌ தவறுவானோ??? என்று வருந்தினான்‌. பல 


,_ இடங்களில்‌ தேடிக்‌ காணாது வீடுவந்து சேர்ந்தான்‌. 





29 


12. நெய்‌ வகைகள்‌ 


ட ஆசிரியர்‌: வேலா! உங்கள்‌ வீட்டில்‌ தீபாவளிப்‌ 
பண்டிகையின்போது பணியாரங்கள்‌ சாப்பிட்டாயா :₹ 
வேலன்‌ : ஆம்‌, லயா ! சாப்பிட்டேன்‌. 

ஆ. : அவை எதில்‌ செய்யப்பட்டன என்று உனக்‌ 
குத்‌ தெரியுமா £ 

வே.: தெரியும்‌, வீயா ! நல்லெண்ணெய்‌, கடலை 
யெண்ணெய்‌ ஆகியவற்றில்‌ செய்தவை. 

ஆ.: வேலா! நீ கூறிய நெய்களின்‌ பெயர்களில்‌ 
தவறுகள்‌ உள்ளன. அதைப்‌ பற்றியும்‌ இன்னும்‌ பல 
நெய்களைப்‌ பற்றியும்‌ உங்களுக்குச்‌ சொல்லப்போகிறேன்‌. 

வே. : என்‌ வீட்டில்‌ பெற்றோரும்‌ அப்படிச்‌ சொன்‌ 
னார்கள்‌, வீயா! இனி, நீங்கள்‌ கூறுவது போலதீ 
திருத்திக்‌ கொள்கிறேன்‌. 

ஆ.: சரி. மாணவர்களே ! நெய்‌ இரண்டூ வகைப்‌ 
படும்‌. விதைகளை அரைத்து எடுப்பது ஒருவகை நெய்‌. 
பாலைத்‌ தயிராகத்‌ தோய்த்துக்‌ கடைந்தெடுத்த வெண்‌ 
ணெயை உருக்கிப்‌ பெறுவது மற்றொரு வகை நெய்‌, தண்‌ 

!.ணீரை விட நெய்‌ சற்றுத்‌ தடிப்பாக இருக்கும்‌. 

வே.: லயா ! பால்‌ தானே தயிராகுமா £ 

ஆ.: இல்லை! காய்ச்சிய பாலில்‌ சிறிதளவு மோரைப்‌ 
்‌ பிரையாக ஊற்றினால்‌ தயிராக மாறும்‌. தயிரைக்‌ கடைந்‌ 
தால்‌ வெண்ணெய்‌ கிடைக்கும்‌. வெண்ணெயைச்‌ சட்டியி 
லிட்டு உருக்கினால்‌ மணமுள்ள நெய்‌ வரும்‌, பசும்‌ 
பாலில்‌ கிடைத்த நெய்‌, பசுநெய்‌; எருமைப்‌ பாலில்‌ 
கிடைக்கும்‌ நெய்‌, எருமை நெய்‌. இரண்டிலும்‌ பசு 
நெய்யே சிறந்தது. 











39 


13. உத்தமன்‌ காந்தி 


கவிபாடிப்‌ பெருமை செய்யக்‌ கம்பனில்லை ; 
கற்பனைக்கிங்‌ கில்லையந்தக்‌ காளிதாசன்‌ ) 
செவிநாடூங்‌ கீர்த்தனைக்குத்‌ தியாக ரில்லை ; 
தேசீய பாரதியின்‌ திறமு மில்லை ; 
புவிசூடும்‌ அறிவினுக்கோர்‌. புதுமை தந்து 
புண்ணியமுங்‌ கண்ணியமும்‌ புகழுஞ்‌ சேர்ந்த 
உவமானம்‌ வேறெவரும்‌ உரைக்க வொண்ணா ப 
உத்தமர்தாம்‌ காந்தியரை யுவந்து பேசு. ய) 


சொல்லுவது யாவர்க்கும்‌ சுலபமாகும்‌, 
சொன்னபடி நடப்பவர்கள்‌ மிகவும்‌ சொற்பம்‌ ; 
எல்லையின்‌ நி நீதிகளை எழுதுவார்கள்‌, 
எழுதியது பிறருக்கே தமக்கென்‌ றெண்ணார்‌ ; 
தொல்லுலகில்‌ நாமறிந்த தலைவர்‌ தம்முள்‌ 
சொல்வதுபோல்‌ செயல்முயன்றோர்‌ இவரைப்போல 
இல்லையெனும்‌ மோஹன்தாஸ்‌ கரம்சந்த்‌ காந்தி 
இந்தியத்தாய்‌ உலகினுக்கே ஈந்த செல்வம்‌. 2) 
நாமக்கல்‌ கவிஞநீ 


கற்பனை கண்ணியம்‌ சுலபம்‌ 

கீர்த்தனை புண்ணியம்‌ சொற்பம்‌ 

புவி உவந்து தொல்லுலகு 
வினாக்கள்‌ 


1, காந்தியடிகளைப்‌ புகழ்ந்து பேச யார்‌ யார்‌ இல்லை என்கி 
ரர்‌ நம்‌ கவிஞர்‌ ₹ 
2. காந்தியடிகளின்‌ தனிச்‌ சிறப்பு யாது ₹ 





33 

கேட்டான்‌. யூசுப்‌ வந்தவனை மகிழ்சீசியோடு வரவேற்‌ 
ரான்‌. அவனுக்கு உணவு தந்தான்‌; தூங்குவதற்கு 
இடமும்‌ கொடுத்தான்‌. 

விடிவதற்கு முன்னால்‌ யூசுப்‌ படுக்கையை விட்டு 
. எழுந்தான்‌. அந்த மனிதனையும்‌ எழுப்பினான்‌. “* நண்பா! 
இதோ இந்தப்‌ பை நிறையத்‌ தங்கம்‌ இருக்கிறது. 
இதைச்‌ செலவுக்கு வைத்துக்கொள்‌. இங்கிருந்து பாலை 
வனத்திற்கு ஓடிப்போய்விடு. பொழுது விடிந்து விட்டால்‌ 
உன்‌ பகைவர்கள்‌ பிடித்துக்கொள்வார்கள்‌. “* ஓடிவிடு)? 
என்று எச்சரிக்கை செய்தான்‌. 

யூசுப்‌ காட்டிய அன்பும்‌, நேர்மையும்‌ அந்த மனித 
னிடத்தில்‌ இயற்கையாக இருந்த நேர்மைக்‌ குணத்தைத்‌ 
தூண்டிவிட்டன. அவன்‌ கண்ணீருடன்‌, “ஓ, நல்‌ 
லோனே ! உனக்குப்‌ பிறந்த முதல்‌ மகனைக்‌ கொன்றவ 
னான இப்ராஹிம்‌ என்பவனே நான்‌. உன்‌ மகனையே 
கொன்ற இக்‌ கொடியவனிடத்தில்‌, நீ பேரன்பைக்‌ காட்டி 
யிருக்கிறாம்‌...... 2 

அந்த அன்னியன்‌ சொன்ன வார்தீதைகளை யூசுப்‌ 
கேட்டதும்‌ கடுங்கோபம்‌ கொண்டான்‌. இரண்டே நிமிடங்‌ 
களில்‌ அவனை அந்த இடத்திலேயே கொன்றுவிடத்‌ துடித்‌ 
தான்‌. ஆனால்‌ யூசுப்பினிடம்‌ அமைந்திருந்த இயல்பான 
நேர்மைத்‌ தன்மை மேலோங்கியது; விருந்தாளியைக்‌ 
கொல்லலாகாது என எண்ணினான்‌. உடனே அவன்‌ 
மனம்‌ மாறிவிட்டது. நீ உடனே ஓடிப்போய்விடு,?? 
என்று அந்த மனிதனிடம்‌ சொன்னான்‌. இப்ராஹிம்‌ 
உடனே ஓடிப்‌ போய்விட்டான்‌. 

இப்ராஹிம்‌ ஓடி மறைந்த பிறகு, யூசுப்‌ தனக்குள்‌ 
சொல்லிக்கொண்டான்‌ : 

என்‌ மகனைக்‌ கொன்றவனைத்‌ தண்டித்துவிட்டேன்‌. 
தீமை செய்த ஒருவனுக்கு நான்‌ நன்மை செய்தேன்‌. 





37 


15. பென்சில்‌ சொல்லிய கதை 


( காகிதத்தில்‌ கணக்குப்‌ போடப்‌ பென்சில்‌ 
இல்லையே, அப்பா!?? என்று கேட்கிறீர்கள்‌. உங்கள்‌ 
தந்தையார்‌ கொடுக்கும்‌ மூன்று அல்லது நான்கு அணா 
வைப்‌ பெற்றுக்கொண்டு கடைக்கு ஓடுகிறீர்கள்‌. விலைகீ 
குத்‌ தகுந்த பென்சிலை, உங்களுக்குப்‌ பிடித்த நிறத்திலும்‌ 
வடிவத்திலும்‌, வாங்கிக்‌ கொள்கிறீர்கள்‌. ஒரு முனையைசீ 
சீவி எமுதத்‌ தொடங்குகிறீர்கள்‌. அவ்வளவுதான்‌. 
காகிதப்‌ பென்சில்களாகிய நாங்கள்‌ எவ்வளவு அற்புத 
மான பொருள்கள்‌ என்பதைப்‌ பற்றி நீங்கள்‌ சிந்தித்துப்‌ 
பார்த்ததுண்டா? உங்கள்‌ நாட்டில்‌ சென்னையில்‌ ஒரு 
பென்சில்‌ தொழிற்சாலை இருப்பதையாவது கேள்விப்‌ 
பட்டிருகீகிறீர்களா? மலிவான பென்சில்களைப்‌ பற்றி 
உங்களுக்கு ஏது அத் துணைக்‌ கவலை! 

நாங்கள்‌ மலிவாக இருந்தாலும்‌ எங்களை அமைப்‌ 
பதற்கான பொருள்கள்‌ வெவ்வேறு கண்டங்களிலிருந்து 
கடல்களைக்‌ கடந்து தொழிற்சாலைகளுக்கு வருகின்றன. 
தெற்கு ஆப்பிரிக்காவில்‌ கென்யா என்ற ஒரு தேசமிருக்‌ 
கிறது. . அங்குள்ள அடர்ந்த காடுகளில்‌ மிருதுவான சில 
மரங்கள்‌ வளர்கின்றன. அவை பென்சிலை அமைக்க 
ஏற்றவை. நம்‌ நாட்டுச்‌ சந்தன மரங்களையும்‌ பயன்‌ 
படுத்தலாம்‌. அந்த மரங்களை வெட்டிச்‌ சட்டங்களாக்கிப்‌ 
பென்சில்‌ தொழிற்சாலைகளுக்கு அனுப்புகிறார்கள்‌. எழுத 
உதவும்‌ கரிய கம்பியை அமைக்கக்‌ கிராவைட்டூ என்ற 
ஒருவகைக்‌ கரியும்‌ களிமண்ணும்‌ தேவை, அமெரிக்காவி 
௮ம்‌, இலங்கையிலும்‌ இந்தக்‌ கரி கிடைக்கிறது, இது 
சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. இதனு 
டன்‌ கலக்கத்‌ தகுந்த களிமண்‌ கோதாவரி நதிப்‌ படுகை 





39 


போலுள்ள இந்தக்‌ கலவையை ஓர்‌ எந்திரத்தில்‌ வைத்து 
அழுத்தி மெல்லிய உருளைகளாகசீ செய்கிறார்கள்‌. கம்பி 
களை உலர்த்தித்‌ தரம்‌ தரமாகப்‌ பிரித்து வைக்கிறார்கள்‌ . 
இவைகளே பென்சில்‌ * லெட்‌? எனப்படும்‌. 

காடி போன்ற பள்ளங்கள்‌ உண்டாகுமாறு 
தகுந்த கனமுள்ள மரசீசட்டங்கக£ இழைத்து, வசீசிரப்‌ 
பசை பூசுகிறார்கள்‌. இவற்றில்‌ கரிய பென்சில்‌ லெட்‌? 
கம்பிகளைப்‌ பொருத்தி ஒட்டவைத்து, பள்ளங்களுள்ள 
மரச்‌ சட்டங்களை மேலேயும்‌ பொருத்துகிறார்கள்‌. மரச்‌ 
சட்டங்களிலுள்ள பள்ளங்கள்‌ சமதூரத்தில்‌ இருக்குமாத 
லால்‌, இரு சட்டங்களும்‌ கரிக்கம்பிகளைப்‌ பிணைத்துக்‌ 
கொண்டு நன்கு பொருந்திவிடும்‌. இந்த மரசீ சட்டங்களை 
ஓர்‌ எந்திரத்தில்‌ கொடுத்துத்‌ தனித்‌ தனிப்‌ பென்சில்‌ 
களாக அறுக்கிறார்கள்‌. இப்பொழுதுதான்‌ பென்சில்‌ 
களாகிய எங்களுடைய வடிவம்‌ உருண்டையாகவோ அறு 
கோணமாகவோ அமைகின்றது. பிறகு எங்களை ஒரே 
அளவாக வெட்டுகிறார்கள்‌ . 

மற்றோர்‌ எந்திரத்தின்‌ உதவியால்‌ எங்களுக்கு 
நீலம்‌, சிவப்பு, பச்சை, மஞ்சள்‌ முதலிய வர்ணங்களைப்‌ 
பூசுகிறார்கள்‌. இப்பொழுது நாங்கள்‌ அழகான தோற்றம்‌ 
்‌ பெறுகிறோம்‌. பிறகு வேறோர்‌ எந்திரத்தில்‌ எங்களைக்‌ 
கொடுத்து, எங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பெயரோடு, 
செய்யப்பட்ட தொழிற்சாலையின்‌ பெயரையோ நாட்டின்‌ 
“பெயரையோ அசீசெழமுத்துகீகளில்‌ பொறிக்கிறார்கள்‌. 
- நாங்கள்‌ மிருதுவான பென்சில்களா, கடினமானவையா 
என்பவை போன்ற விவரக்‌ குறிப்புக்களும்‌ பொறிக்கப்‌ 
. படுகின்றன. , 

இவ்வளவும்‌ செய்த பிறகு, எங்களை அழகிய 
அட்டைப்‌ பெட்டிகளில்‌ பன்னிரண்டு பன்னிரண்டாகக்‌ 
கட்டி வைக்கிறார்கள்‌. பிறகு நாங்கள்‌ கடைகளுக்கு 








16. ஆசிய சோதி 


இறந்த மைந்தனொடூ தாய்‌ புத்தரை யடைந்து கூறுதல்‌ 
்‌. “காடும்‌ மலையும்‌ கடந்துவந்தேன்‌--உன்னைக்‌ 
கண்டு துயரெல்லாம்‌ போகீகவந்தேன்‌ 
வாடும்‌ மலர்சீசெண்டு போற்கிடக்கும்‌--இந்த 
மைந்தன்‌ உயிரெழச்‌ செய்யும்லயா ! 00) 
பெற்ற வயிறு துடிக்குதையா--ஒரு 
பிள்ளையும்‌ வேறெனக்‌ கில்லைலயா, 
உற்ற உறவினர்‌ இல்லைலயா--என் மீ 
துள்ளம்‌ இரங்கிட வேணு மையா !?? 


புத்தர்‌ மறுமொழி 
- 4 தாயே நின்‌ மனக்கவலை--ஒழிந்திடத்‌ 
தக்கநல்‌ மருந்‌ துரைப்பேன்‌ 
சேயினை எழுப்பிடுவேன்‌--விளையாடித்‌ 


திரியவும்‌ செய்திடுவேன்‌ 
4792-4 


(2) 





43 


17. கரிகாலன்‌ அரசெய்தல்‌ 


முற்காலத்தில்‌ சோழநாட்டைப்‌ பல மன்னர்கள்‌ 


புகழுடன்‌ ஆண்டார்கள்‌. அவர்களுள்‌ கரிகாலனின்‌ 


ஆட்சி மிகச்‌ சிறப்புடன்‌ விளங்கிற்று. இம்மன்னனது 
இயற்பெயர்‌ திருமாவளவன்‌ என்பது, இவனது இள 
மைப்‌ பருவத்தில்‌ இவன்‌ தந்‌ைத இளஞ்சேட்சென்னி 
போரில்‌ இறந்தான்‌. தந்‌ைத இறந்தபின்‌ இளவரசன்‌ 
கரிகாலன்‌ தன்‌ தாய்மாமனும்‌ பெரும்புலவருமாகிய இரும்‌ 
பிடர்த்‌ தலையார்‌ என்பவருடன்‌ உறையூர்‌ அரண்மனையி 
லேயே சில ஆண்டுகள்‌ உறைந்து வந்தான்‌. அங்ஙனம்‌ 
அவன்‌ உறைந்தமையால்‌ அவ்வூர்‌ உறையூர்‌ எனப்‌ பெயர்‌ 
பெறலாயிற்று, அப்போது தன்‌ மாமனிடம்‌ கல்வி, 
அரசியல்‌, கலைகள்‌ அனைத்தையும்‌ கரிகாலன்‌ கற்றுக்‌ 


- கொண்டான்‌. 


இது இவ்வாறாக, ஒரு சமயம்‌ இரும்பிடர்த்தலையார்‌ 
மதுரை சென்றிருந்தார்‌. தக்க சமயம்‌ பார்த்திருந்த 
வளவன்‌ தாயத்தார்‌ சிலர்‌ ஒன்றுசேர்ந்து அவனை அரண்‌ 
மனையிலேயே சிறைசெய்து அரணையும்‌ கைப்பற்றினர்‌, 


_ மதுரையிலிருந்து வந்த புலவர்‌ இதைக்‌ கேள்வியுற்றுத்‌ 


௭ 


தலைமறைவாக வசிக்க எண்ணிக்‌ கருவூர்‌ சென்று சில 


காலம்‌ வதியலானார்‌. அங்கிருந்தவாறே வளவனை விடு 
விகீகப்‌ பல முயற்சிகள்‌ செய்தார்‌. மேலும்‌, வளவன்பால்‌ 
அன்புகொண்ட குடிமக்கள்‌ வளவனை மீட்க வழி யாது 
என ஆராய்ந்தனர்‌. இவற்றை அறிந்த தாயத்தார்‌, 
இளவரசன்‌ உயிரோடிருந்தால்‌ நாட்டிற்‌ குழப்பமும்‌, 
அரசில்லாததால்‌ துன்பங்களும்‌ நேரும்‌,” என்றெண்ணி 
அவனைக்‌ கொலை செய்யத்‌ தீர்மானித்தனர்‌. ஆகவே, 
அவர்கள்‌ அரண்மனையில்‌ தீ வைத்தனர்‌. தீ எரிவது 


44 


கண்ட வளவன்‌, *இது பகைவர்கள்‌ செயல்‌? என 
உணர்ந்து பிறரறியாமல்‌ சிறைச்சாலை மதிலில்‌ ஏறிக்‌ 
குதித்துத்‌ தப்பினான்‌. இந்நிகழ்ச்சியில்‌ அவன்‌ கால்கள்‌ 
தீப்பட்டுக்‌ கரிந்து போயின. அதுமுதல்‌ திருமாவளவ 
னுக்குக்‌ கறிகாலன்‌ என்ற பெயரும்‌ வழங்கிற்று. சிறையி 
னின்று தப்பிய கரிகாலன்‌, மாமன்‌ கருவூரிலிருப்பதறிந்து 
அங்குச்‌ சென்று, உறைந்தையில்‌ நிகழ்ந்ததை உரைத்‌ 
தான்‌ ; அவராதரவில்‌ இருந்தான்‌. 

அரண்மனை தீகீகிரையானதை அறிந்த குடிமக்கள்‌, 
“ஐயோ, இளவரசன்‌ இறந்திருப்பானே ? என எண்ணி 
மிகமிக வருந்தினர்‌. மேலும்‌ தீயிட்ட தீயோர்களை 
நாட்டைவிட்டு வெளியேற்றவும்‌ முயன்றனர்‌. இவ்வாறு 
சோழநாடூ அரசில்லாமலிருந்தது. இதற்குக்‌ குடிமக்களும்‌ 
சான்றோரும்‌ கலந்து ஒரு முடிவு செய்தனர்‌. அது 
பட்டத்து யானையின்‌ கையில்‌ ஒரு மாலையைக்‌ கொடுத்து 
வெளியே அனுப்புவோம்‌; அது யாருடைய கழுத்தில்‌ 
மாலையைச்‌ சூட்டித்‌ தன்‌ பிடரில்‌ ஏற்றி வைத்துக்‌ 
கொள்ளுகிறதோ அவரே நமதரசர்‌. அவருக்கே முடி 
சூட்டுவோம்‌ ?? என்பது, அவ்வண்ணமே அவர்கள்‌ யானை 
யின்‌ கையில்‌ மாலையைக்‌ கொடுத்துக்‌ கமுமலம்‌ என்ற 
ஊரிலிருந்து அதனை விடுத்தனர்‌. யானை, பல ஊர்களை 
யும்‌ சுற்றிப்‌ பின்‌ கருவூரை யடைந்தது ; அங்கே ஒரு 
தெருவில்‌ நின்றுகொண்டிருந்த இளவரசன்‌ கழுத்தில்‌ 
மாலையை இட்டூ அவனைத்‌ தூக்கித்‌ தன்‌ பிடரில்‌ வைத்துக்‌ 
கொண்டு உறையூரை அடைந்தது. 

இளஞ்சேட்சென்னியின்‌ புதல்வனும்‌ கரிகாலனு 
மாகிய இளவரசனே தமக்கு மன்னனாக அமைந்துள்ளான்‌ 
என்று அறிந்த குடிமக்கள்‌ பெரு வியப்பும்‌, மட்டற்ற 
மகிழ்சீசியும்‌ அடைந்தனர்‌. இரும்பிடர்த்‌ தலையாரும்‌ 
மற்றைச்‌ சான்றோர்களும்‌ இந்நிகழ்ச்சியை எண்ணி 


ண 


45 


யெண்ணி வியந்து, கடவுளை வாழ்த்திக்‌ கரிகாலனுடன்‌ 
கருவூரைவிட்டு உறையூரை அடைந்தனர்‌. ஒரு நன்‌ 
னாளில்‌ கரிகாலன்‌ அரியணை ஏறி முடிபுனை ந்தான்‌. 
முடிபுனைந்து பெருநில மன்னனான கரிகா ற்சோழன்‌ 
இரும்பிடர்த்‌ தலையாரைத்‌ தன்‌ அமைசீசராககீ கொண்டு 
அவரது உரைவழியே செங்கோல்‌!செலுத்தி வரலாயினன்‌. 


இயற்பெயர்‌ முடிபுனை மதில்‌ பிடர்‌ 
தாய்மாமன்‌ வதியலானார்‌ , தீயோர்‌ மட்டற்ற: 
உறைந்து மீட்க அமைச்சர்‌ வியந்து 
அரண்‌ தாயத்தார்‌ சான்றோர்‌ அரியணை 
தலைமறைவாக குழப்பம்‌ பட்டத்துயானை நன்னாள்‌ 
கரிந்து 

வினாக்கள்‌ 


்‌ திருமாவளவன்‌ யாருடைய புதல்வன்‌ ₹? இவனுடைய 
தாய்மாமன்‌ யார்‌ ₹ 

2. உறையூர்‌ என்ற பெயர்‌ எவ்வாறு ஏற்பட்டது ₹ 

3. திருமாவளவனின்‌ தாயத்தார்‌ அவனை எப்பொழுது, 
எங்குச்‌ சிறை செய்தனர்‌ ₹ 

4, திருமாவளவனுக்குகீ கரிகாலன்‌ என்ற பெயர்‌ எப்‌ 
பொழுது ஏற்பட்டது ₹ 

5. திருமாவளவன்‌ சோழ நாட்டுக்கு எவ்வாறு அரசனானான்‌? 


பயிற்சி 
1. நான்‌ வருகிறேன்‌. நாங்கள்‌ வருகிறோம்‌. நீ வருகிறாய்‌. 
நீங்கள்‌ வருகிறீர்கள்‌.--இவ்வாகீகியங்களில்‌ நான்‌, நாங்கள்‌, நீ, 
நீங்கள்‌ என்ற சொற்களைக்‌ கவனி, பேசுகிறவர்கள்‌ தம்மைகீ 
குறித்துப்‌ பேசும்போது நான்‌, நாங்கள்‌ என்பார்கள்‌. 
நான்‌, யான்‌, நாம்‌, யாம்‌, நாங்கள்‌, யாங்கள்‌-இச்சொற்‌ 
கள்‌ தன்மைப்‌ பெயர்‌ எனப்படும்‌. 





47 


18. மாணவர்‌ சங்க ஆண்டுவிழா 


ஈ. ஆர்‌. உயர்நிலைப்‌ பள்ளியின்‌ மாணவர்‌ சங்க 

ட ஆண்டுவிழா ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல்‌ தொடக்க 
மாயிற்று, ஆயினும்‌ மாணவர்கள்‌ அன்று காலை முதலே 
சுறுசுறுப்புள்ளவராக விளங்கினர்‌. முற்பகலில்‌ பள்ளிக்கு 
வந்து படங்கள்‌ மாட்டுதல்‌, தோரணம்‌ கட்டுதல்‌, வர 
வேற்பு வளைவுகள்‌ அமைத்தல்‌ முதலிய பணிகள்‌ அவர்‌ 
களால்‌ மிக்க ஊக்கத்துடன்‌ செய்யப்பட்டன. 

பிற்பகல்‌ 4 மணிக்கு விழாத்‌ தொடக்கம்‌. ஆயினும்‌ 
3 மணி முதலே மாணவரும்‌, பெற்றோரும்‌, மற்றோரும்‌ 
அணி அணியாக வரத்தொடங்கினர்‌. சரியாக & மணிக்கு 
விழாத்‌ தலைவர்‌, திரு. 19. சுந்தரவடிவேல்‌, 14.&., 1.1. 
அவர்கள்‌ விழா மண்டபத்துக்கு வந்தார்‌. பள்ளித்‌ தலை 
வரும்‌, சங்கத்‌ தலைவரும்‌, சங்க: அமைசீசரும்‌ விழாத்‌ 
தலைவரை அன்புடன்‌ வரவேற்று மாலைசூட்டி அவரைத்‌ 
தலைமையிடத்துக்கு அழைத்துச்‌ சென்று அங்கே அமர்தீ 
தினர்‌. உடனே கடவுள்‌ வணக்கம்‌ பாடப்பட்டது. 

பின்னர்‌, பள்ளித்‌ தலைவரால்‌ விழாத்தலைவருக்கு வர 
வேற்பளிக்கப்பட்டது ; சங்கத்‌ தலைவரால்‌ விழாத்‌ தலை 
வருக்கு வரவேற்புத்தாள்‌ படித்தளிக்கப்பட்டது. சங்க 
அமைசீசர்‌ ஆண்டு விழா அறிக்கையைப்‌ படித்தார்‌. 
அவ்வறிக்கையில்‌ ஆண்டு முழுவதும்‌ சங்கம்‌ செய்த 
பணிகளும்‌ மாணவர்கள்‌ அமைசீசரோடூ ஒத்துழைக்கசீ 
சங்கச்‌ செயல்களில்‌ கலந்து கொண்டமையும்‌ கூறப்‌ 
பட்டிருந்தன. இதனோடு கற்றறிந்த வெளியார்‌ பலர்‌ 
சங்கத்துக்கு எழுந்தருளித்‌ தங்கள்‌ அறிவுரைகளை வழங்‌ 
கியது பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டிருந்தது. 

பின்பு, விழாத்தலைவர்‌ இனிமையாகவும்‌ எடுப்பாக 








௱ 7! 112௮ உ ௧ வ. ட] 9 ஒத சுட்ட. 2 
மலய ப. 2 4 அம்பலப்‌ 2 டட ஜு த்திய 2 
ட்ப ரக பா. ௮5 ரட்‌ ர்‌ ்‌ ர்‌ 
2௮11 23 8 | 24111 இ லி 2 ்‌ ழ்‌ 024) 
210 இ [ |! ்‌ ப்‌ |. ஜ:. ர பஜ பரும... 

்‌ 20 ர 21 அத்‌ (கர 
ட ஙி ॥ி 1 ர ச்‌ ர்‌ 0 3 1] 2 ௫ ்‌ 

1 14 ட்ற்‌ | 
்‌ த்‌ | 
-) கட்‌ 2 ே 
ப 


ர 
௧ ்‌ 
ப 
ச | 
ப 


ந பட்டா) 


20. மல்லனை வென்ற தெனாலிராமன்‌ 


கிருஷ்ணதேவ ராயரின்‌ சபையில்‌ அப்பாஜி என்ற 
அறிவாளி மந்திரி இருந்ததுபோல, வேடிக்கையாகப்‌ பேசி 
எல்லோரையும்‌ மகிழ்வித்த தெனாலிராமனும்‌ இருந்தான்‌. 
இவனைப்பற்றிய பல கதைகளை நீங்கள்‌ படித்திருக்கலாம்‌. 

ஒருநாள்‌ சபையில்‌ கிருஷ்ணதேவராயரும்‌ பிரபுகீ 
களும்‌ கூடியிருந்தார்கள்‌. வடநாட்டிலிருந்து வந்திருந்த 
மற்போர்‌ வீரன்‌ ஒருவனும்‌ இருந்தான்‌. அவன்‌ பல 
வீரர்களுடன்‌ சண்டையிட்டு வென்று பதக்கங்களையும்‌ 
பரிசுகளையும்‌ பெற்றிருந்தான்‌. அவன்‌ “* அரசே! என்‌ 
னுடன்‌ போரிடத்‌ துணிவுள்ள வீரர்களை வரசி சொல்லுங்‌ 
கள்‌,?? என்று மார்‌ தட்டினான்‌. : 

வடநாட்டு மல்லனின்‌ வலிமைமிக்க தோற்றத்தைப்‌ 
பார்த்து, சபையில்‌ இருந்த வீரர்கள்‌ அஞ்சினார்கள்‌. 


ஜட்டி 8 ,2- 





92 


துணிவில்லாமல்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துக்கொண் 
டார்கள்‌. 

இதை, ஒரு மூலையில்‌ உட்கார்ந்திருந்த தெனாலிராமன்‌ 
பார்த்தான்‌. விஜயநகரத்தின்‌ பெருமையை நிலைநாட்ட 
வேண்டும்‌ என்று கருதி, உடனே இடத்தை விட்டூ எழுந்‌. 
தான்‌. “அரசே ! இவருடன்‌ போரிட எனக்கு அனுமதி 
அளியுங்கள்‌, ஒரே குத்தில்‌ வென்று விடுகிறேன்‌,?? என்று 
தோள்களைத்‌ தட்டினான்‌, தெனாலிராமன்‌. 

வடநாட்டு மல்லன்‌, “ குச்சி போலிருக்கும்‌ இவனா 
நம்மை வெல்லப்‌ போகிறான்‌ ??? என்று எண்ணிச்‌ சிரித்‌ 
கூன்‌. 
தெனாலிராமன்‌, “: மல்வீரனே ! நீ ஏன்‌ சிரிக்கிறாய்‌ ? 
நீ மற்போரைக்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கிறாயா ? அல்லது 
மனம்‌ போனபடி போர்‌ செய்வாயா? எனக்கு மற்போர்‌ 
முறை முழுவதும்‌ தலைகீழ்ப்‌ பாடம்‌. உன்னை ஒரு நொடி 
யில்‌ வென்று விடூவேன்‌,?? என்று கையைசீ சொடுக்கிசீ 
சொன்னான்‌. 

மல்லனும்‌, ஆகா! நானும்‌ படித்திருக்கிறேன்‌,?? 
என்றான்‌. 

உடனே தெனாலிராமன்‌ ஒரு குதி குதித்தான்‌. கை 
விரல்களை மூடி, முட்டியை மடித்து ஆத்திரத்தோடு தன்‌ 
நெஞ்சில்‌ குத்திக்‌ கொண்டான்‌. பின்‌, இரண்டு கைகளை 
மேலே தூக்கி விரித்துக்‌ காண்பித்தான்‌. பிறகு இடது 
கையின்‌ ஆள்காட்டி விரலால்‌ தன்‌ கழுத்தை வட்டமாகச்‌ 
சுற்றிக்‌ காட்டினான்‌ ; வலகீகையை இடுப்பு உயரம்‌ வரை 
கவிழ்த்தான்‌. பின்பு வலக்‌ கையை முன்னும்‌ பின்னும்‌ 
ஆட்டிக்‌ காண்பித்தான்‌. 

“வீரனே! நான்‌ ப்தி கடக என்ன கொ்கக்‌,. 
என்று கேட்டான்‌. 

தெனாலிராமன்‌ செய்த இ அப்து ட்டன 


93 


சொல்லத்‌ தெரியாமல்‌ அந்த மூடமல்லன்‌ விழித்தான்‌. 
: நாளைக்குச்‌ சொல்கிறேன்‌ ?? என்று நடுங்கிக்‌ கொண்டே 
சொன்னான்‌. ஆனால்‌ அன்று இரவே அவன்‌ தன்‌ நாட்‌ 
டிற்கு ஓடிவிட்டான்‌ என்று இராயரிடம்‌ ஒற்றர்கள்‌ செய்தி 
சொன்னார்கள்‌. 

மறு நாள்‌ இராயர்‌ மிக்க வியப்புடன்‌, “£ராமா ! உன்‌ 
கைவரிசையால்தான்‌ அவன்‌ ஓடிவிட்டானோ: நீ செய்த 
சைகைகளுக்கு என்ன பொருள்‌ ₹?? என்று கேட்டார்‌. 

அதற்குத்‌ தெனாலிராமன்‌, “அரசே! அது ஒரு பெரிய 
வேலையல்ல. *உன்னுடன்‌ நான்‌ போரிட்டால்‌, நீ குத்திய 
தும்‌ நான்‌ இறந்து விடுவேன்‌. இரண்டூ கைகளை விரித்த 
படி மல்லாந்து தரையில்‌ விழுவேன்‌. அவ்வாறு உன்னால்‌ 
நான்‌ இறந்து போனால்‌ என்‌ மனைவியையும்‌ மக்களையும்‌ 
யார்‌ காப்பாற்றுவார்கள்‌ ?? என்று நான்‌ மனத்தில்‌ நினைத்‌ 
தேன்‌. அதையே சைகையால்‌ காட்டினேன்‌, இவ்வளவு 
தான்‌ அரசே !?? என்றான்‌, ராமன்‌. 

இராயர்‌, அந்த முரடனான முட்டாள்‌ வீரனை, உன்‌ 
அறிவுக்‌ கூர்மையால்‌ வடநாட்டுக்கே ஓட்டி விட்டாயே! 
உன்‌ அறிவை மெச்ீசுகிறோம்‌,?? என்று சிரித்‌ துக்கொண்டே 
சொன்னார்‌. சபையோரும்‌ சிரித்தனர்‌. 


அறிவாளி நிலைநாட்ட சைகை 

பதகீகம்‌ மனம்போனபடி ஒற்றர்கள்‌ 

மல்லன்‌ _. சொடுக்கி கைவரிசை 

மற்போர்‌ முட்டி மல்லாந்து 

மார்‌ தட்டினான்‌ ஆத்திரம்‌ மெச்சுகிறோம்‌ 
வினாக்கள்‌ 


1. தெனாலிராமன்‌ எவ்விதத்தில்‌ திறமை பெற்றிருந்தான்‌ ₹ 
2. வடநாட்டு மல்லனைப்‌ பார்த்து, கிருஷ்ணதேவராயரின்‌ 
சபையிலிருந்த வீரர்கள்‌ ஏன்‌ அஞ்சினார்கள்‌ ₹ 





ட 
104 ப 
தவர்‌ 


மப 
ட்ப ச] 
(13 ்‌ 
மண ர செடி, 
அ்ட்கவ்‌ ப்‌ 


த 
21) 
வ] 
அஷ்‌ 
2௮4 
$ 





21. கரும்பு 


6 கரும்பு தின்னக்‌ கூலி வேண்டுமோ ?? என்ற பழ 
மொழியை யாவரும்‌ அறிவர்‌. இனிப்பான பொருளை 
எல்லோரும்‌ விரும்புவாரல்லவா ? அதனால்தான்‌ நீங்களும்‌ 
. கரும்பு தின்ன விரும்புகிறீர்கள்‌. 

கரும்பு புல்லினத்தைசீ சேர்ந்தது. அது ஓர்‌ அங்‌ 
குலம்‌ முதல்‌ மூன்றங்குலம்‌ வரை குறுக்களவும்‌, ஆறடி 
முதல்‌ பதினைந்து அடி வரை உயரமும்‌ உள்ளதாக வள 
ரும்‌; நீண்டு திரண்ட மூங்கிற்கழி போலிருக்கும்‌. 
- அதனால்‌ அதைக்‌ கருப்பங்கழி என்று கூறுவார்கள்‌. கரும்‌ 
பில்‌ பல கணுக்கள்‌ உண்டு. ஓவ்வொரு கணுவிலிருந்தும்‌ 
ஓர்‌ இலை தோன்றி அடுத்த கணுவைச்‌ சூழ்ந்து தென்னை 
ஓலை போல்‌ வளரும்‌. இதற்குக்‌ கருப்பந்தோகை என்று 
பெயர்‌. முதிர்ந்த கரும்பு வெண்ணிறப்‌ பூக்களைப்‌ பூக்‌ 





9 - 

ஆலையில்‌ கரும்பின்‌ தோகையைக்‌ களைந்தபின்‌ 
- துண்டுகளாக வெட்டிக்‌ கொள்வார்கள்‌. ஓர்‌ எந்திரத்தில்‌ 
- மரம்‌ அல்லது இரும்பினால்‌ ஆன உருளைகள்‌ இருக்கும்‌. 
_ அவ்வுருளைகளோடு இணைந்த நீண்ட மர விட்டத்தை 
ட மாடுகள்‌ வட்டமாக இழுத்துச்‌ சுற்றும்‌) இதனால்‌ உருளை 
கள்‌ சுழலும்‌, உருளைகளிடையே கரும்பைசீ செருகு 
வார்கள்‌. கருப்பங்கழி நசுக்கப்பட்டுசீ சாறு வேறுயும்‌ 
சக்கை வேருயும்‌ பிரியும்‌. 

கருப்பஞ்சாறு சிறிது தடிப்பாயும்‌ மங்கிய வெண்மை 
யாயும்‌ இருக்கும்‌, இச்சாறு எந்திரத்தின்‌ அடியிலுள்ள 
கூனில்‌ வடியும்‌, இவ்விதம்‌ சேகரித்த சாற்றைப்‌ பெரிய 
இருப்புக்‌ கொப்பரைகளில்‌ விட்டு அதற்கென உள்ள 
அடுப்பில்‌ வைத்துக்‌ காய்சீசுவார்கள்‌. உலர்ந்த சக்‌ 
கையை அடுப்பெரிக்கப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. காய்சீ 
சும்போது சுண்ணாம்பு நீரைச்‌ சேர்ப்பார்கள்‌. இதனால்‌ 
கருப்பஞ்‌ சாற்றிலுள்ள அழுக்குகள்‌ நுரையாக மிதக்கும்‌. 
நுரையை எடுத்துவிடுவார்கள்‌. 
சாறு சுண்டிப்‌ பதமானதும்‌ ₹பாகு? என்ற பெயர்‌ 
பெறும்‌. இதை மரத்‌ தொட்டிகளில்‌ ஊற்றி ஒருவகைத்‌ 
துடுப்பால்‌ ஆற்றுவார்கள்‌. ஆற, ஆறப்‌ பாகு இறுகும்‌. 
மரப்பலகையால்‌ இரண்டூ மூன்று முறை அப்பாகைத்‌ 
தேய்த்தால்‌ இறுகிய பாகு சர்க்கரையாகும்‌. பாகு இறுகு 
வதற்குள்‌ மர அச்சுகளில்‌ வார்த்தால்‌ வெல்லமாகும்‌. 
பாகை உருட்டி வைப்பதும்‌ உண்டு. : இவை அக்சு வெல்‌ 
லம்‌, உருண்டை வெல்லம்‌ எனப்படும்‌. இவை பழுப்பாக 
இருக்கும்‌. ல்‌ 
ப பழுப்புச்‌ சர்க்கரையை நீரில்‌ கரைத்து வடிகட்டி 
“சோடா சேர்த்துக்‌ காய்சீச। வேண்டும்‌. இந்தக்‌ கரை 
சலிலிருந்து வெள்ளைச்‌ சர்க்கரையும்‌ கற்கண்டும்‌ 
செய்யப்படுகின்றன... 

4792-5. 











23. தாகூரின்‌ இளகிய நெஞ்சம்‌ 


இந்தியாவின்‌ வடகிழக்கில்‌ வங்காளம்‌ என்ற 
இராச்சியம்‌ இருப்பதைப்பற்றி நீங்கள்‌ கேள்விப்பட்டிருக்‌ 
கலாம்‌. அதன்‌ தலைநகரம்‌ கல்கத்தா. அங்குசீ சில 
ஆண்டுகளுக்கு முன்‌ ரவீந்திரநாத்‌ தாகூர்‌ என்ற கவிஞர்‌ 
வாழ்ந்திருந்தார்‌. இவர்‌ உலகம்‌ புகமும்‌ அரிய கவிதை 
களையும்‌, கதைகளையும்‌ எழுதியுள்ளார்‌. 

ஒரு சமயம்‌ தாகூரும்‌ அவர்‌ மனைவி மிருணாளினியும்‌ 
கல்கத்தாவிலிருந்து அவர்களது சொந்த ஊருக்குப்‌ 
போயிருந்தார்கள்‌. அவர்களுடன்‌ படிகன்‌ என்ற வேலை 
யாளும்‌ போயிருந்தான்‌. 

தாகூரின்‌ ஊரில்‌ பலாப்பழம்‌ ஏராளமாய்க்‌ கிடைக்கும்‌; 
அது மிக்க சுவையாயும்‌ இருக்கும்‌. ஒருநாள்‌ மிருணாளினி 


65 

மிருணாளினி இதைக்‌ கேட்டதும்‌ கடுஞ்சினம்‌ கொண்‌ 
டாள்‌. தாகூரிடம்‌ விவரமாகச்‌ சொன்னாள்‌. அவரும்‌ 
கோபத்துடன்‌, ** நீ போய்ப்‌ படிகனையும்‌ தோட்டக்‌ 
காரனையும்‌ அழைத்து வா,?? என்று புதிய வேலையாளிடம்‌ 
கூறி அனுப்பினார்‌. கடம்பனும்‌, படிகனும்‌ வந்தார்கள்‌. 

தாகூர்‌, ₹* நீதான்‌ பலாப்பழம்‌ தரும்‌ கடம்பனா :?? 
என்று கேட்டார்‌. 

கடம்பன்‌, ₹ஆம்‌! தங்களுக்கு நாள்தோறும்‌ ஒரு : 
பலாப்பழம்‌ அனுப்பி வந்தேனே ! பழங்கள்‌ நன்றாக இருந்‌ 
தனவா ??? என்று ஆவலோடு கேட்டான்‌. 

தாகூர்‌, 4 பழங்கள்‌ நன்றாயிருந்தன. படிகன்‌ பழத்‌ 
திற்குக்‌ காசு தருவானா !?? என்று கேட்டார்‌. கடம்பன்‌, 
6 எசமான்‌ கிட்டே காசு வாங்குவேனா ?? என்று பணி 
வுடன்‌ சொன்னான்‌. ப 

6 புடிகா! இப்படி எத்தனை நாட்கள்‌ திருடினாய்‌? 
என்‌ முன்‌ நில்லாதே போ !?? என்று தாகூர்‌ சினத்துடன்‌ 
கூறினார்‌. படிகன்‌ வெட்கத்தால்‌ தலைகுனிந்து அப்பால்‌ 
போனான்‌. | 

அன்று இரவு தாகூர்‌ தம்‌ அறையில்‌ தனியாக உட்‌ 
கார்ந்திருந்தார்‌. அப்போது படிகன்‌ கண்ணீருடன்‌ 
வந்து தாகூரின்‌ காலில்‌ விழுந்து மன்னிப்புக்‌ கேட்டான்‌. 

தாகூரின்‌ நெஞ்சம்‌ படிகனைக்‌ கண்டதும்‌ இளகியது. 

“படிகா! உன்‌ தவற்றை உணர்ந்து திருந்தினால்‌ 
உன்னை மன்னிக்கிறேன்‌. இனி இங்கேயே நல்ல வேலைக்‌ 
காரனாக இரு,?? என்று கவிஞர்‌ அவனை மன்னித்தார்‌. 


இராச்சியம்‌ தலைநகரம்‌ திருட்டுத்தனம்‌ தலைகுனிந்து 
அரிய இனாமாக கடுஞ்சினம்‌ நெஞ்சம்‌ 
கவிதை காசு வெட்கம்‌ இளகியது 





62 


க்‌ னம்‌ அ படர 
ஆகு 2 போணி ௬ 
2142 ்‌ 2102 அ: 


002) ்‌ டட ஜட 
ப தடட ட்‌ 
க்‌ பப 2 
அர 


்‌ 35) 





24. ஒரு மானின்‌ தியாகம்‌ 


ஓர்‌ அழகிய மலைச்சாரலில்‌ சுவேதன்‌ என்ற மான்‌, 
ஆயிரம்‌ மான்களின்‌ அரசனாக விளங்கியது. அதுகண்‌ 
டோர்‌ கண்ணையும்‌, கருத்தையும்‌ கவர்கின்ற பேரழகும்‌, 
மிக்க வீரமும்‌ உடையது, தன்‌ கடமையை நன்குணர்ந்து 
- ஒரு சிறு மான்குட்டியும்‌ பகைவர்‌ கையில்‌ அகப்படாமல்‌ 
மிக்க கவனமாகத்‌ தன்‌ இனத்தைக்‌ காத்தது. 

ஒருநாள்‌ மலைச்சாரலில்‌ வேட்டையாட ஒரு வேடன்‌ 
வந்தான்‌. அங்குச்‌ சுவேதனும்‌, அதனுடன்‌ ஆயிரம்‌ மான்‌ 
களும்‌ கூட்டமாக இருத்தலைக்‌ கண்டான்‌. உடனே, 
அவன்‌ மலைநாட்டரசனான வீரகேது என்பவனிடம்‌ போய்‌, 
6 அரசே ! நம்‌ மலைசீசாரலில்‌ மின்னலைப்போல்‌ துள்ளும்‌ 
அழகான வெண்மான்‌ ஒன்று ஆயிரம்‌ மான்களுக்குத்‌ 
தலைமை தாங்கி வாழ்கிறது. அதைப்போன்ற அழகிய 


% 





62 
யாக, ஒரு சிறு மான்குட்டி சுவேதனின்‌ முதுகில்‌ குதித்து 


._ மறுகரை சேரமுடியாமல்‌ தத்தளித்தது. உடனே சுவேதன்‌ 


அம்‌ மான்குட்டி தனது உடலை உறுதியாகப்‌ பற்றிக்‌ 
கொள்ளுமாறு செய்து சுமந்தவாறு நீந்தி மறுகரையை 
அடைந்தது. முதுகிலிருந்த மான்குட்டி கரையில்‌ குதித்‌ 
ததும்‌, சுவேதன்‌ கீழே விழுந்து உயிர்‌ நீத்தது. சுவேதன்‌ 
மரித்தது கண்ட மற்ற மான்கள்‌ கண்ணீர்‌ விட்டுச்‌ சுவே 
தனைப்‌ பரிவோடு முத்தமிட்டு அகன்றன. 

இவையனைத்தையும்‌ அரசனும்‌ அவனோடு வந்த 
வேடர்களும்‌ வீரர்களும்‌, தூரத்திலிருந்தவாறே கவனித்‌ 
துக்‌ கொண்டிருந்தனர்‌. அரசனைப்‌ பார்த்ததும்‌, ஆயிரம்‌ 
மான்களும்‌ அவ்விடத்தைவிட்டு ஓடிக்‌ காட்டிற்குள்‌ 
புகுந்து மறைந்தன. ஒரு விலங்கு கடமையுணர்வோடு 
தன்‌ அரச பதவிக்கேற்பப்‌ பணிசெய்ததைப்‌ பார்த்த அர 
சன்‌ வியப்பும்‌ விம்மிதமும்‌ அடைந்தான்‌. சற்று நேரம்‌ 
அசைவற்று நின்றான்‌. 

பின்னர்‌, அரசன்‌ வேடுவர்‌ சிலரை மறுகரைக்களுப்பி 
அங்கே பிணமாகக்‌ கிடந்த சுவேதனைத்‌ தூக்கிவரசீ செய்‌ 
தான்‌. என்ன வியப்பு! சுவேதனுடைய உடல்‌ முழுவதும்‌ 
பொன்னிறமாக மாறியிருந்தது! வீரகேது, மான்‌ அரசை 
அங்கேயே அடக்கம்‌ செய்து, அதன்மேல்‌ அழகிய கோயில்‌ 
ஒன்றையும்‌ கட்டினான்‌. | 


மலைச்சாரல்‌ பிணம்‌ முதுகெலும்பு உயிர்‌ நீத்தது 
கவர்கின்ற வளைதீதுக்கொள்‌ பணிசெய் மரித்தது 
இனம்‌ காட்டாறு . அடக்கம்‌ பரிவோடு 
ஆணைப்படி தீர்மானித்தது பொருட்படுத்து விம்மிதம்‌ 
அணிவகுத்து நோக்கம்‌ பற்றிக்கொள் விலங்கு 


கடமையுணர்வு 





2௦. வழிப்போக்கன்‌ 
வழிப்போக்கன்‌ ஒருவன்‌ மிககீ 
களைப்படைந்தே வழியில்‌ 
செழிப்பான ஆலின்கீழ்‌ 
சில நிமிடம்‌ படுத்தான்‌. 
படுத்தவுடன்‌ அம்மரத்தில்‌ 
பாங்கான கனிகள்‌ 
அடுத்தடுத்தே உள்ளவற்றை 
அதிசயித்துப்‌ பார்த்தான்‌. 
“ ஒருகுறைதான்‌ இம்மரத்தில்‌ 
உளதாகும்‌ ; அதுவும்‌ 
சிறுபழங்கள்‌ பெருங்கிளையில்‌ 
ப சேர இருப்‌ பதுவே. 
மிகப்பெரிய மரத்தினுக்கு 
மிகசீசிறிய கனிகள்‌ 
தொகைப்படவே படைத்த ஈசன்‌ 
சொற்ப அறிவுடையோன்‌ !?? 


பகவ 
கை.) 


ப 
நக அத்‌ 


5 ட்‌ அ கக, 
ரப அ அ ல டவ டட்சன்‌ . 
்‌்‌ 





ய) 


(2) 


(2) 


ஐ 





8 


71 


26. கப்பலோட்டிய தமிழன்‌ 


்‌ கப்பலோட்டிய தமிழன்‌ ? என்று சொல்லும்போதே 
நம்‌ உள்ளத்தில்‌ வீரவுணர்சீசி தோன்றுகிறது. அவ்‌ 
வுணர்ச்சிக்குக்‌ காரணமானவர்‌ யார்‌? அவரே வீர 


“சிதம்பரனார்‌ என்னும்‌ வ. ௨. சிதம்பரம்‌ பிள்ளை ஆவர்‌. 


இவர்‌ காலத்துக்கு முன்பெல்லாம்‌ ஆங்கிலேயர்களே 
நம்‌ நாட்டில்‌ கப்பற்‌ போக்குவரவுத்‌ தொழிலை நடத்திப்‌ 
பொருள்‌ ஈட்டினர்‌. இதைக்‌ கண்ட சிதம்பரனார்க்கு நமது 
பழந்தமிழர்‌ திரைகடலோடியும்‌ திரவியம்‌ தேடிய செய்தி 


_ நினைவுக்கு வந்தது. அதனால்‌ தாமும்‌ ஒரு கப்பல்‌ வியா 


பாரக்‌ குழுவை உண்டாக்க எண்ணித்‌ தம்‌ நண்பர்கள்‌ 
உதவியால்‌ * சுதேசி ஸ்டீம்‌ நேவிகேஷன்‌ கம்பெனி ? என்ற 


்‌ பெயருடன்‌ ஒரு குழுவை உண்டாக்கினர்‌. 


5 


பின்பு தாமே அக்குழுவின்‌ அமைசீசராகிக்‌ குழுவுகீ 
குச்‌ சொந்தமாக ஒரு கப்பலை விலைக்கு வாங்கி, கப்பற்‌ 
போக்குவரத்து வியாபாரத்தைச்‌ செவ்வையாக நடத்தி 
னார்‌. இதற்கு ஆங்கிலக்‌ கம்பெனிகள்‌ இடையூறுகள்‌ 
செய்தன. அதற்கெல்லாம்‌ அஞ்சாத நமது வீரர்‌, 


. தொடங்கிய செயலை விடாது நடத்திவந்தனர்‌. எனினும்‌, 
: நாட்டுப்பற்று மிகுந்த இவர்‌, விடுதலைப்‌ போரில்‌ தீவிரமாக 


ஈடுபட்டதாலும்‌, அரசாங்கத்தாரின்‌ அடக்கு முறையா 
லம்‌ கப்பற்குழுவின்‌ இயக்கத்தைக்‌ கைவிடலாயிற்று. 
வீரத்‌ தமிழராகிய சிதம்பரம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ தூத்துக்குடிக்கு அருகில்‌ 
ஓட்டப்பிடாரம்‌ என்ற ஊரில்‌ உலகநாதப்‌ பிள்ளைக்கும்‌, 
பிரமாயி அம்மையாருக்கும்‌ குமாரராக 18/2ஆம்‌ ஆண்‌ 
டில்‌ பிறந்தார்‌. இளமையிலேயே கல்வி பயிலத்‌ தொடங்‌ 
கிய இவர்‌ மெட்ரிகுலேஷன்‌ பரீட்சையிலும்‌, சட்டப்படிப்‌ 





73. டி 


பிலும்‌ தேறி வழக்கறிஞர்‌ தொழிலில்‌ ஈடுபடலானார்‌. 
இவர்‌ அவ்வலுவலை நேர்மையாயும்‌, திறமையாயும்‌ செய்து 
நல்ல புகழ்‌ படைத்தார்‌. சிதம்பரனாருக்குத்‌ தம்‌ தாய்‌ 
மொழியான தமிழில்‌ மிக்க பற்றுண்டு, தமது ஓய்வு 
நேரங்களிலெல்லாம்‌ தமிழைப்‌ பயின்று புலமையடைந்‌ 


_ தார்‌. பிள்ளையவர்கள்‌ திருக்குறளில்‌ மிக்க ஈடுபாடு 


௮ 


௬ 


உடையவர்‌; திருக்குறளில்‌ அறத்துப்பாலை மணக்குடவர்‌ 
உரையுடன்‌ பதிப்பித்துள்ளார்‌. 

திலகரும்‌ காந்தியடிகளும்‌ நாட்டு விடுதலைப்‌ போரில்‌ 
தலைமை தாங்கி நடத்திய காலங்களில்‌ சிதம்பரனார்‌ அவ்‌ 
வியக்கத்தில்‌ முழுமனத்துடன்‌ ஈடுபட்டார்‌. தமிழ்‌ 
நாட்டில்‌ பல கூட்டங்களில்‌ பேசி நாட்டுப்பற்றை மக்க 
ளின்‌ உள்ளத்தில்‌ பசுமரத்தாணிபோல்‌ பதியச்‌ செய்தார்‌. 

விடுதலைப்‌ போரில்‌ இவர்‌ தீவிரமாக ஈடுபட்டதனால்‌ 
அரசியலார்‌ இவரைச்‌ சிறைசெய்தனர்‌. சிறையில்‌ இவர்‌ 
கடுமையாக நடத்தப்பட்டார்‌. ஆயினும்‌ இவருடைய 
நாட்டுப்பற்று எவ்வகைத்‌ துன்பங்களையும்‌ பொறுத்துகீ 
கொள்ளும்‌ ஆற்றலை அளித்தது. இவர்‌ சிறையிலிருந்த 
காலத்தில்‌ சிறந்த தமிழ்‌ நூல்களை ஆராய்ந்து வந்தமை 
இவருக்குள்ள தாய்மொழிப்‌ பற்றை நன்கு காட்டும்‌. 
இத்தகைய உண்மைத்‌ தொண்டர்‌ நாட்டுக்கும்‌, மொழிக்‌ 
கும்‌ பணிசெய்த தீரர்‌, கப்பலோட்டிய தமிழராகிய வீர 
சிதம்பரனார்‌ 1936ஆம்‌ ஆண்டில்‌ இவ்வுலக வாழ்வை 
நீத்தார்‌. ்‌ 

நம்‌ நாடு விடுதலை பெற்றுத்‌ தன்னாட்சி அடைந்‌ 
துள்ளது. குடியரசு அரசாங்கம்‌, முன்னையவிடுதலைப்‌ 
போரில்‌ ஈடுபட்ட சிறந்த தொண்டர்களின்‌ நினைவுக்‌ குறி 
யாக& சில ஏற்பாடுகளைச்‌ செய்துவருகின்றது. ௮ம்‌ 
முறையில்‌, நம்‌ சென்னை அரசினர்‌, வ. ௨. சிதம்பரம்‌ 
பிள்ளை அவர்கள்‌ பிறந்த ஊரில்‌ அவர்‌, வாழ்ந்த இல்லத்தை 
4792-6 


ப 


பகையா 


எப 
டட வண 
டல்‌ 





27. பேசிய குகை 


வெகு காலத்திற்குமுன்‌ ஒரு காட்டில்‌ சிங்கம்‌ ஓன்று. 
வசித்தது. அதற்குக்‌'கிழப்பருவம்‌ வந்தபின்‌, பல இடங்‌ 
களுக்குச்‌ சென்று பிராணிகளைக்‌ கொன்று தின்ன 
அதனால்‌ இயலவில்லை. _ 
..... ஒருநாள்‌ இந்தச்‌ சிங்கம்‌ பசியோடூ ஒரு மலைக்குப்‌. 
பக்கத்தில்‌ போய்க்கொண்டிருந்தது. அம்மலையின்‌ ஓர்‌ 
இடத்தில்‌ இருட்டான குகை ஒன்று இருந்தது. சிங்கம்‌ 
அதைப்‌ பார்த்து, **ஆ! எனக்கு ஒரு வழி கிடைத்து 
விட்டது ! இந்தக்‌ குகைக்குள்ளே போய்க்‌ காத்துக்கொண் 
டிருப்பேன்‌. ஏதேனும்‌ பிராணிகள்‌ இந்தக்‌ குகைக்‌ 
குள்ளே வரும்‌. அவற்றைப்‌ பிடித்துத்‌ தின்று நான்‌ பசி 
யைப்‌ போக்கிக்‌ கொள்வேன்‌, இனிமேல்‌ எந்தப்‌ பிராணி. 











ரான ர மு மம 
த வைக்‌ 
ப 


கன்ன 
அ கட 24 





சோழ நாட்டில்‌ ஆமிலந்துறை என்ற ஊரில்‌ இரு 
புலவர்கள்‌ வாழ்ந்துவந்தனர்‌. அவர்கள்‌ அத்தான்‌, 
அம்மான்சேய்‌ என்னும்‌ உறவுமுறை உடையவர்கள்‌. 
அவர்களுள்‌ ஒருவர்‌ குருடர்‌ ) மற்றவர்‌ முடவர்‌, இந்த 
அங்கவீனம்‌ பற்றியும்‌, உறவுமுறை பற்றியும்‌ ஒருவரை 
யொருவர்‌ பரிகசித்து நகையாடுவர்‌, ஆயினும்‌ அவர்கள்‌ 
ஒன்றுபட்டு வாழும்‌ தன்மையுடையவர்கள்‌. வெளியிற்‌ 
போகும்போது இருவரும்‌ சேர்ந்தே போவர்‌. அப்பொழுது 
குருடர்‌ தோளில்‌ முடவர்‌ ஏறி வழி காட்டூவார்‌ ; குருடர்‌ 
முடவரைச்‌ சுமந்து செல்வார்‌. 

அவர்களில்‌ குருடர்‌ வயதில்‌ சிறிது மூத்தவர்‌ ; முடவர்‌ 
சற்று இளையவர்‌. ஆயினும்‌ அறிவிலும்‌ கடவுள்பால்‌ 
கொண்ட அன்பிலும்‌ ஒத்த பான்மையுடையவர்கள்‌. 
மூத்தவராகிய குருடருக்கு முதுசூரியர்‌ எனவும்‌, இளையவ 
ராகிய முடவருக்கு இளஞ்சூரியர்‌ எனவும்‌ பெயர்‌ வழங்கி 

















85 


௮சீ௬ு எந்திரங்களை ஓட்டுதல்‌ ஆகியவற்றில்‌ நீராவி 
ட எஞ்சின்கள்‌ பெரிதும்‌ தேவைப்பட்டன. 

வாட்‌ கண்டுபிடித்த இந்த எஞ்சினை அடிப்படை 

யாகக்கொண்டு ஸ்டீவன்ஸன்‌ என்பவர்‌ வண்டித்தொடரை 
உஇழுத்துப்போகும்‌ எஞ்சினை . அமைத்தார்‌. அவர்‌ 

அமைத்த முதல்‌ எஞ்சினுக்கு *ராகீகட்‌? என்று பெயர்‌. 
தண்டுடன்‌ சக்கரங்களை வரிசையாக இணைத்து, நீரா . 
வியை ஒரு பெட்டியின்மூலம்‌ முன்னும்‌ பின்னும்‌ செலுத்‌ 
தித்‌ தண்டை இயக்கவேண்டும்‌. அப்போது சக்கரங்‌ 
களும்‌ சுழன்று வண்டித்தொடர்‌ இருப்புப்பாதையில்‌ 
ஓடுகிறது. 

ஜேம்ஸ்‌ வாட்‌ கண்டுபிடித்த இந்த நீராவி எஞ்சினின்‌ 
உதவியால்‌ பல தொழில்கள்‌ பெருகின; இருப்புப்பாதை 
கள்‌ உண்டாயின; கடலில்‌ கப்பல்களையும்‌ இதனால்‌ 
இயக்கினார்கள்‌. 

ஜேம்ஸ்‌ வாட்‌ மனைவி மக்களுடன்‌ அமைதியாக 
வாழ்ந்தார்‌. தம்‌ எண்பத்து நான்காம்‌ வயதில்‌ அவர்‌ 
இவ்வுலகைவிட்டு மறைந்தார்‌. வாட்‌ இந்த உலகிற்குச்‌ 
செய்த பெரிய சேவைக்காக இங்கிலாந்தில்‌ இவரது உருவசீ 
சிலையை நினைவுச்‌ சின்னமாக அமைத்துள்ளார்கள்‌. 


்‌ எஞ்சின்‌ குறைபாடு பெருகின சேவை 
திறன்‌ புலப்பட்டது இயக்கினார்கள்‌ உருவச்சிலை 
_ பழுதுபார்‌ தேவைப்பட்டன 
வினாக்கள்‌ 


1. ஜேம்ஸ்‌ வாட்‌ காலத்திற்குமுன்‌ நீராவி எஞ்சினை 
அமைத்தவர்‌ யார்‌ ₹ 

2... ஜேம்ஸ்‌ வாட்‌ நீராவி எஞ்சினை எவ்வாறெல்லாம்‌ கீர்‌ 
திருத்தினார்‌ ₹ 












உபா 
காராம்‌ 


ன வைய ட்ட 
டல கற்‌ 


ய்‌ 
ட 


கல 
3. 
. 
பகை 
பி 
ட்‌ 





31. விக்கிரமாதித்தனின்‌ அரியணை 


முன்‌ காலத்தில்‌ நம்‌ நாட்டை ஆண்ட சிறந்த 
அரசர்களில்‌ விக்கிரமாதித்தனும்‌ ஒருவர்‌, அவரைப்‌. 
பற்றிய சில கதைகளை நீங்கள்‌ கேள்வியுற்றிருப்பீர்கள்‌. 
அவர்‌ அமர்ந்து நீதி வழங்கிய அரியணையைப்‌ பற்றியும்‌. 
ஒரு கதை வழங்குகிறது. 
| விகீகிரமாதித்தன்‌ காலத்திற்குப்‌ பிறகு பல நூற்‌. 
ருண்டுகள்‌ கழிந்துவிட்டன. அவரது அரண்மனை 
இருந்த இடமெல்லாம்‌ மண்மூடி மேடிட்டுவிட்டது. அந்த. 
இடத்தில்‌ மரஞ்செடிகளும்‌ புல்லும்‌ வளர்ந்து ஒரு காடே 
தோன்றிவிட்டது. ப 

அருகேயிருந்த கிராமத்துச்‌ கிறார்‌, அங்கே மாடு. 
களை ஓட்டி வந்து மேய்ப்பது வழக்கம்‌, ஒரு நாள்‌ 


68 


அவர்கள்‌ ஒரு மண்மேட்டினருகே விளையாடிக்கொண் 
டிருந்தார்கள்‌. அப்பொழுது இரு சிறுவர்கள்‌ தமக்குள்‌ . 
சண்டையிட்டுக்‌ கொண்டார்கள்‌. மூன்றாம்‌ சிறுவன்‌ 
ஒருவன்‌ அவர்களுடைய வழக்கைத்‌ தான்‌ விசாரணை 
செய்யப்போவதாகக்‌ கூறிவிட்டு, அந்த மண்‌ மேட்டின்‌ 
மீது அமர்ந்துகொண்டான்‌. சண்டையிட்ட சிறுவர்கள்‌ 
அவன்‌ முன்‌ நின்றுகொண்டு தங்கள்‌ வழக்கை எடுத்‌ 
துரைத்தார்கள்‌. நீதிபதியாக அமர்ந்த சிறுவன்‌, உண்மை 
யான குற்றவாளியைசீ சுட்டிக்காட்டி, நியாயமான 
தீர்ப்புக்‌ கூறினான்‌. சிறுவர்களெல்லாம்‌ இதைப்‌ பார்த்து 
வியந்தார்கள்‌. அந்த மண்மேட்டில்‌ யார்‌ உட்கார்ந்து 
தீர்ப்புக்‌ கூறினாலும்‌, அது நியாயமாகவே இருந்தது. 
எனவே, சிறுவர்கள்‌ நாள்தோறும்‌ £ நீதிபதி விளையாட்டு ? 
விளையாடுவது வழக்கமாகிவிட்டது. 

அப்பொழுது அந்த நாட்டுக்கு அரசனாயிருந்த 
போசன்‌, இந்த மண்மேட்டின்‌ சிறப்பைப்‌ பற்றிக்‌ கேள்வி 
யுந்றான்‌. தன்‌ மந்திரிகளிடம்‌ அதைப்பற்றிக்‌ கேட்டான்‌. 
வயதான மந்திரி ஒருவர்‌, **அரசே ! அந்த மண்மேடும்‌ 
காடும்‌ இருக்கும்‌ இடத்தில்தான்‌ முன்னொரு காலத்தில்‌ 
விகீகிரமாதித்தனது அரண்மனை இருந்ததாகக்‌ கேள்வி 
யுற்றிருக்கிறேன்‌. அங்கே தோண்டிப்‌ பார்த்தால்‌, 
ஏதேனும்‌ புதைபொருள்கள்‌ இருக்கலாம்‌,?? என்றார்‌. 

போசனுடைய உத்தரவுப்படி, வேலையாட்கள்‌ அந்த 
மண்மேட்டைத்‌ தோண்டினார்கள்‌. இருபது அடி ஆழம்‌ 
தோண்டிய பிறகு தங்கமயமான ஓர்‌ அரியணை காணப்‌ 
பட்டது. அதை வெளிக்‌ கொணர்ந்து சுத்தப்படுத்தி, 
போசனுடைய அரண்மனைக்கு எடுத்துச்‌ சென்றார்கள்‌. 
இந்தச்‌ சிங்காதனத்தின்‌ தெய்விக சகீதியினால்தான்‌, 
சிறுவர்கள்‌ நியாயமான தீர்ப்புக்‌ கூறினார்கள்‌ என்பதை 
எல்லோரும்‌ தெரிந்துகொண்டார்கள்‌. அந்தச்‌ சிங்கா 


/ 


69 


தனத்தில்‌ பல படிகள்‌ இருந்தன. ஒவ்வொரு படியிலும்‌ 
இரண்டு தங்கப்‌ பதுமைகள்‌ இருந்தன. 

ஒரு நல்ல நாளில்‌, போசன்‌ அந்த அரியணையில்‌ ஏறி 
அமர்வதற்காக அதன்முன்‌ வந்தான்‌. அவன்‌ முதல்‌ 
படியில்‌ காலை வைக்கும்பொழுது, அதிலிருந்த பதுமை 
ஒன்று திடீரென உயிர்பெற்று, ££அரசே, விகீகிரமாதிதீ 
தனைப்‌ போன்ற தகுதியுள்ளவர்களே இதில்‌ உட்கார்ந்து 
ஆட்சி புரியலாம்‌. இதில்‌ அமர உங்களுக்குத்‌ தகுதி 
உண்டா ?'? என்று கேட்டது. 

போசன்‌, £'விகீகிரமாதித்தனுடைய சிறப்பைப்‌ பற்‌ 
றிக்‌ கூறினால்‌ கேட்க விரும்புகிறேன்‌,?? என்றான்‌. 

உடனே அப்பதுமை விக்கிரமாதித்தனுடைய வர 
லாற்றில்‌ ஒரு நிகழ்ச்சியை எடுத்துரைத்தது. இவ்வாறே 
ஓவ்வொரு படியாக சிம்மாதனத்தின்மேல்‌ ஏறும்பொழுது, 
பதுமைகள்‌ அவனுக்கு விக்கிரமாதித்தனுடைய வரலாற்று 
நிகழ்ச்சிகளை எடுத்துக்‌ கூறின. முடிவில்‌ போசன்‌, 
அந்த அரியணையில்‌ அமரும்‌ தகுதி தனக்கு இல்லை என்‌ 
பதை ஒப்புக்கொண்டான்‌. 

பிறகு போசனும்‌ மந்திரிகளும்‌ பிரபுக்களும்‌ அந்த 
அரியணைக்கு எதிரே நின்று கைகூப்பித்‌ தொழுதார்கள்‌.' 
அப்பொழுது அதன்‌ பக்கங்களிலிருந்த இறக்கைகள்‌ 
விரிந்தன ; அது ஒரு விமானம்‌ போல்‌ மேலே கிளம்பிப்‌ 
பறந்து, சிறிது நேரத்தில்‌ மறைந்துவிட்டது. 

அதைப்‌ பார்த்து நின்ற யாவரும்‌ வியப்புக்‌ கடலில்‌ 
மூழ்கினார்கள்‌ ) விக்கிரமாதித்தனின்‌ பெருமையையும்‌, 
அரியணையின்‌ தெய்விகத்‌ தன்மையையும்‌ வாயாரப்‌ 
புகழ்ந்தார்கள்‌. 


4792-7 











சு 


93 


காட்சி 2 
[நெடுங்கிள்ளி அரியணையில்‌ வீற்றிருகீகிறான்‌. பகீகதீதில்‌ 
சில பிரபுக்கள்‌ அமர்ந்திருக்கிறார்கள்‌. எதிரே சேனாதிபதி நின்று 
பேசுகிறார்‌. ] 
சேனாதிபதி: அரசே! நலங்கிள்ளியிடமிருந்து வந்த 
ஒருவன்‌ தன்னைப்‌ புலவன்‌ என்று சொல்லிக்‌ கொள்‌ 
கிறான்‌. ஆனால்‌, அவன்‌ ஒற்றனாயிருக்கக்‌ கூடுமென: 

நான்‌ எண்ணுகி£றன்‌ . ப 
நெடுங்கிள்ளி: அவனை விசாரணை செய்தீர்களா ₹ 
சேனாதிபதி: சில கேள்விகள்‌ கேட்டேன்‌. சரியாகப்‌ 

பதில்‌ சொல்லவில்லை. திருட்டு விழி விழிக்கிறான்‌. 
நெடுங்கிள்ளி: அவனை உள்ளே இழுத்துவரச்‌ செய்‌ 

யுங்கள்‌. 

[ஒரு காவலன்‌ ஓடிச்சென்று இளந்தத்தனை அழைத்து வருகிறான்‌. ] 
சேனாதிபதி: இவன்தான்‌, அந்த ஆள்‌. 
நெடுங்கிள்ளி : (தனக்குள்‌) சேனாதிபதி கூறியது 

சரியாகத்‌ தானிருக்கிறது. பார்வையில்‌ கள்ளம்‌ தோன்று 

கிறது. (வெளிப்படையாக) நீ இவ்வூருக்கு ஏன்‌ வந்தாய்‌ £ 

இள ந்தத்தன்‌ : வள்ளலே! உங்களுடைய கொடை 
யின்‌ பெருமையைக்‌ கேள்வியுற்ற எந்தப்‌ புலவன்தான்‌ 
இங்கே வராமலிருப்பான்‌ ! 

நெடுங்கிள்ளி : கேட்டதற்கு நேர்மையான பதில்‌ 
கூறும்‌. வழக்கம்‌ ஒற்றனுக்கும்‌ இல்லை, புலவனுக்கும்‌ 
இல்லை. சரி, நீ ஏன்‌ முதலில்‌ நளங்கிள்ளியைக்‌ காணச்‌ 
சென்ளறாய்‌ ₹ 

இளந்தத்தன்‌: வீயோ, அது ஒரு குற்றமா? அவ 
ரும்‌ தங்களைப்‌ போன்ற ஒரு வள்ளல்‌ தாமே! 

நெடூங்கிள்ளி : சேனாதிபதி இவன்‌ ஒற்றனாகத்தா 
னிருப்பான்‌. இவனைத்‌ தூக்கிலிட்டு விடுங்கள்‌ ! 
































ம 


10௦ 


2. ஊற்றுப்‌ பெருக்கு -ஊற்றினால்‌ பெறும்‌ நீர்‌, உலகு 
ஊட்டும்‌ - உலகத்தாரை உண்பிக்கும்‌. நல்கூர்‌ நீதாரானாலும்‌ ்‌ 


்‌- ஏழைகளாக ஆயினும்‌. 


3. அரசறிய வீற்றிருந்த வாழ்வு - பெரு வாழ்வு. ஏற்றம்‌ - 


்‌ உயர்ந்தது. கண்டீர்‌ - அசை நிலை. 


4. ஆனமுதல்‌ - தனக்கென ஏற்பட்ட முதற்‌ பணம்‌. மதி - 
அறிவு. கள்வன்‌ - கள்ளன்‌. ஏழ்பிறப்பு - எழுவகைப்‌ பிறப்பு ்‌ 
தேவர்‌, மனிதர்‌, விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்‌ வாழ்வன, 
தாவரம்‌, நாடு- ஆராய்ந்து பார்‌, 

5. ஒன்றாகும்‌ - வேறொன்று ஆகும்‌. நிற்பினும்‌ நிற்கும்‌ - 


தோன்‌ நினும்‌ தோன்றும்‌. 


6. கற்றா- கன்றைஈன்ற பசு: கன்று--ஆ--கற்றா. கரவாது - 
ஒளிக்காது. 

2. ஆற்றில்‌ அவ்வப்போது மாறி மாறித்‌ தோன்றும்‌ மேடூம்‌ 
மடுவும்‌ போலச்‌ செல்வம்‌ ஓரேயிடத்தில்‌ நில்லாமல்‌ மாறி மாறி 
வரும்‌. ஆதலால்‌, செல்வம்‌ நிலைபெற்றதன்று என்பதை எண்ணிப்‌ 
பசித்தோர்க்குப்‌ பிச்சையிடுவீராக. அதனால்‌ உள்ளத்தின்‌ 
தன்மை சிறப்படையும்‌ என்றபடி. சார்பு- துணை, உள்‌-ட 
நீர்மை உள்ளத்தின்‌ தன்மை. வீறும்‌ - மேன்மையுறும்‌, 

8. கல்லான்‌ - படிக்காதவன்‌. இல்லான்‌ - பொருள்‌ இல்லாத 
வன்‌. இல்லாள்‌ - மனைவி, ஈன்றுஎடுத்த - பெற்று வளர்த்த. 

9. பூவாது காய்க்கும்‌ மரம்‌ - அத்தி, ஆல்‌ முதலிய மரங்கள்‌, 
ஏவாதே நின்று உணர்வார்‌ - பிறர்‌ ஏவாமலே தாமே ஆராய்ந்து 
உணர்பவர்‌. தூவா விரைத்தாலும்‌ - தூவி விதைத்தாலும்‌, 
வித்து - விதை, பேதை - மூடர்‌, 

19, மாண்டவர்‌ மீளார்‌ ; நமக்கும்‌ அது பொருந்தும்‌. எமது 
நிலை நல்ல நிலையாக வேண்டுமெனக்‌ கருதி இறுதிவரை லீயமிட்டு 


உண்டு வாழ்வீராக. 


11. திருக்குறள்‌, வேத உபநிடதமும்‌, தேவாரம்‌, பிரமசூதீ 
திரம்‌, திருக்கோவையார்‌, திருவாசகம்‌, திருமந்திரம்‌ ஆகிய இவை 
யாவும்‌ வெளியிடும்‌ கருத்துக்கள்‌ ஒன்றுபட்டவையே ; ஆகையால்‌, 
இவற்றுள்ளே வேறுபாடு காணுதல்‌ வேண்டாம்‌ என்‌ நபடி. 


- தேவர்‌ - திருவள்ளுவர்‌. நான்மறை முடிபு - வேத அந்தம்‌. மூவர்‌ 


தமிழ்‌ - அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ ஆகிய மூவரும்‌ பாடிய 
தேவாரம்‌. முனி- வியாச முனி, கோவை - திருக்கோவையார்‌. 
திருக்கோவையார்‌, திருவாசகம்‌ இவை மாணிக்கவாசகர்‌ பாடி 
யவை. திருமூலர்‌ சொல்‌ - திருமந்திரம்‌. 

4792-8 





1027 
ஈக்குவிடந்‌ தலையில்‌ எய்துமிருந்‌ தேளுக்கு 


ப்‌ வாய்த்த விடங்கொடுக்கில்‌ வாழுமே--நோக்கரிய 
ட்‌ பைங்கணர வுக்குவிடம்‌ பல்லளவே துர்சீசனருகீ 
ட கங்கமுமழு.தும்விடமே யாம்‌. (2) 


பாலினீர்‌ தீயணுகப்‌ பால்வெகுண்டு தீப்புகுந்து 
்‌ மேலும்‌ நீர்‌ கண்டமையும்‌ மேன்மைபோல்‌--நூலினெ றி 
உற்றோர்‌ இடுக்கண்‌ உயிர்கொடுத்தும்‌ மாற்றுவரே 


ச மற்றோர்‌ புகல மதித்து. 6) 


$ 
ச்‌ 


ஈசனெதிர்‌ நின்றாலும்‌ ஈசனருள்‌ பெற்றுயர்ந்த 
நேசரெதிர்‌ நிற்பதரிதாமே--தேசுவளர்‌ 

செங்கதிர்முன்‌ நின்றாலும்‌ செங்கதிர்‌ வன்கிரணம்‌ 
தங்குமணல்‌ நிற்பரிதே தான்‌. 9) 


பெண்ணுதவுங்‌ காலைபிதா விரும்புங்‌ கல்வியே 
எண்ணில்‌ தனம்விரும்பும்‌ ஈன்றதாம்‌--நண்ணிடையில்‌ 
கூறியசுற்றம்‌ குலம்விரும்பும்‌ காந்தனது 
பேரழகு தான்விரும்பும்‌ பெண்‌. 00௦) 
ஓர்‌ செந்தமிழ்ப்‌ புலவர்‌. 
குறிப்புரை 
தி வெண்பா: வெண்பா என்பது ஒருவகையான செய்‌ 
யுள்‌. நீதிவெண்பா என்பது நீதிகளைத்‌ தெரிவிக்கும்‌ வெண்பாக்‌ 
களால்‌ ஆகிய ஒரு நூல்‌. நீதிவெண்பா நூறுபாக்களால்‌ ஆகியது. 
ஆயினும்‌, இப்பொழுது அந்நூல்‌ முழுதும்‌ கிடைப்பதில்லை. 
நீதி வெண்பாவின்‌ ஆசிரியர்‌: சிறந்த தமிழ்ப்‌ புலவராக 
இருக்கவேண்டும்‌. அவரைப்பற்றிய வேறு விவரம்‌ தெரியவில்லை. 
1. மதுரவாகீகு- இனியசொல்‌. சகம்‌- பூமியிலுள்ள மக்கள்‌. 
மண்ணுலகம்‌ - உலகத்தார்‌. கர்த்தபம்‌ - கழுதை, அபராதம்‌ - 
குற்றம்‌, வட 
2. வாக்கு நயம்‌ - சொல்லின்‌ இனிமை, கற்றார்‌, கல்லாதார்‌ 


என்பது உடலமைப்பால்‌ அறிதல்‌ ஆகாதது. ஆனால்‌ ன 
நயத்தால்‌ அறியக்‌ கூடியது. 





மைய த 


109 


37. சதகச்‌ செய்யுள்‌ 
1. அறப்பளீசுர சதகம்‌ 
வேண்டத்‌ தக்கவை 
வாலிபந்‌ தனில்வித்தை கற்கவேண்‌ டும்கற்ற 
வழியிலே நிற்க வேண்டும்‌; 
வளை கடல்திரிந்துபொருள்‌ தேடவேண்டும்‌ தேடி 


வளர்‌அறம்‌ செய்யவேண்டும்‌ ; 


- சீலமுடை யோர்களைச்‌ சேரவேண்டும்‌ பிரிதல்‌ 


செய்யா திருகீகவேண்டும்‌ ; 
செந்தமிழ்ப்‌ பாடல்பல கொள்ளவேண்டும்‌ கொண்டு 
தியாகம்‌ கொடுக்க வேண்டும்‌ ; 
ஞாலமிசை பலதருமம்‌ நாட்டவேண்டும்‌ நாட்டி 
நன்றாய்‌ நடத்தவேண்டும்‌ ) 
நம்பன்‌ இணை யடிபூசை பண்ணவேண்டும்‌ பண்ணி 
னாலும்மிகு பக்திவேண்டும்‌ ; 
ஆலமமர்‌ கண்டனே பூதியணி முண்டனே 
அநகஎம தருமை மதவேள்‌ 
அனுதினமும்‌ மனதில்‌ நினை தருசதுர கிரிவளர்‌ 
அறப்பளீசுர தேவனே ! 
-அம்பலவாணக்‌ கவிராயர்‌ 
குறிப்புரை 
சதகம்‌ என்பது நூறு பாடல்கள்‌ கொண்ட ஒருவகை நூல்‌, 


சதம்‌ - நூறு. சதகச்‌ செய்யுட்கள்‌ பலபல அரிய நீதிகளைக்‌ கூறு 


வன. ஏறத்தாழ நூற்றைம்பது ஆண்டுகளுக்குமுன்‌ சதகங்கள்‌ 
பல தோன்றின. அவை அறப்பளீசுர சதகம்‌, குமரேச சதகம்‌, 
திருவேங்கட சதகம்‌ முதலியன. இவற்றில்‌ ஒவ்வொரு பாடலிலும்‌ 
இறுதியடியின்‌ இறுதிப்‌ பகுதி ஒரே வகையாக முடியும்‌. 
அறப்பளீசுர சதகம்‌ - என்பது அறப்பள்ளி என்னும்‌ தலத்‌ 
தில்‌ (சதுரகிரியில்‌, கோயில்‌ கொண்டருளும்‌ சிவபிரானை 
முன்னிலைப்படுத்திக்‌ கூறுவதாகும்‌. அறப்பள்ளி என்பது: 





0194 
குறிப்புரை 
இந்நூலுக்கு * மணவாள நாராயண சதகம்‌! எனவும்‌ 
பெயர்‌ வழங்குகிறது. * ஓமலூர்‌ வேங்கை பூபன்‌ உதவும்‌ 
மணவாள நாராயணன்‌ களமூரில்‌ உலகநீதி கேட்க? என இந்‌ 
நூலின்‌ தனியனில்‌ இருத்தலால்‌, மணவாள நாராயணன்‌ 
என்பவர்‌ இதனை ஆக்கியோராகவோ ஆக்குவித்தோராகவோ 
இருக்கவேண்டும்‌ என்று ஊகிக்கப்படுகின்றது. இது ஒவ்வொரு 
செய்யுளும்‌ *4வரதவேங்கட ராயனே? என ்‌ முடிதலால்‌ 


்‌ திருவேங்கட சதகம்‌ ? எனப்‌ பெயர்‌ அமைந்ததாகும்‌. 


 தெள்ளமுதம்‌ ? என்னும்‌ இச்செய்யுள்‌ கல்வியின்‌ சிறப்பை 
எடத்துக்‌ கூறுவது. * வெள்ளத்தாற்‌ போகாது? எனதீ தொடங் 
கும்‌ பாடலொன்றும்‌ இக்கருத்துக்களை உடையதாகக்‌ காணப்படு 
கின்றது. தெள்‌அமுதம்‌ - தெளிந்த தேவாமிர்தம்‌. தேசம்‌ எல்‌ 
லாம்‌ துதிக்கும்‌ - நாட்டில்‌ உள்ள எல்லாரும்‌ துதிப்பர்‌. சயத்தம்‌ 
பம்‌ - வெற்றிக்‌ கம்பம்‌. கொளும்‌ - கொள்ளும்‌. சலனம்‌ - மனகீ 
கலக்கம்‌. பறித்து- வலிந்து பிடூங்க. சோதரர்‌ - சகோதரர்‌ ) 
உடன்பிறந்தோர்‌. கனம்‌ அலால்‌ குறைவுறாது - வளருமேயன்‌ றிகீ 
குறையாது. இதய கமலம்‌ - தாமரைப்‌ பூப்போன்ற உள்ளம்‌. 
மாடபூசி- ஓர்‌ வைணவ பரம்பரை, அலர்மேலு மங்கை? 
என்பது திருப்பதியில்‌ மலை அடிவாரத்திற்‌ கோயில்‌ கொண்ட 
ர௬ளும்‌ தாயாரின்‌ பெயர்‌, 


ஐ. குமரேச சதகம்‌ 


பிதாக்கள்‌ 


_ தவமது செய்தேபெற்‌ றெடுத்தவன்‌ முதற்பிதா 


தனைவளர்த்‌ தவனொரு பிதா 
தயையாக வித்தையைசீ சாற்றின வனொருபிதா 
சார்ந்த சற்குரு வொரு பிதா ; 
அவமறுத்‌ தாள்கின்ற அரசரொரு:பிதா நல்ல 
ஆபத்து வேளை தன்னில்‌ 
அஞ்சலென்‌ றுற்றதயர்‌ தீர்த்‌ துளோன்‌ ஒரு பிதா 
அன்புள முனோன்‌ ஒரு பிதா; - 








